ஓம் 


பழந்தமிழ்க்கொள்கையேசைவசமயம் 


SAIVISM THE TAMILS ANCIENT RELIGION 


பல்லாவரம் 

129 
பொதுநிலைக் கழக ஆசிரியர் 
மறைத்திருவாளர் சுவாமி வேதாசலம் என்னும் 

மறைமலையடிகளால் 


SWAMI VEDACHALAM 


5 / இயற்றப்பட்டுப் 


பல்லாவரம் 


Pallavaram 


பொதுநிலைக்கழக நிலையத்தின்கண் உள்ள 
டி . எம். அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிடப்பட்டது . 


April , 1930 . 


விலை இருப்பா பன்னிரண்டணா. 


ஸ்ரீலஸ்ரீ சுவாமி வேதாசலம் என் 

ன்னும் மறைமலையடிகள் , 
பொதுநிலைக்கழக ஆசிரியர் . 


PREFACE 


The first part of the following treatise was read as Presi 
dental Address at the All South India Saiva Conference 
held at Cuddalore New Town, on the 16th , 17th ; 18th , 
19th , 20th and 21st 1929. The object of the Conference 
was, to revive the study and practice of the oldest prin 
ciples of the Saiya religion, which , in recent years , have 
greatly fallen into disuse and disrepute by being mixed up 
with the Puranic myths and which the modern Self 
Respect movement calumniated in the most opprobrious 
language, without being able. to discriminate between the 
cardinal points of Saivism and the merely adventitious ones. 

In the conflict of thoughts and ethical sentiments that 
arose between the Tamilians of the south and the Aryans 
of the north who came and settled all over the Tamil 
country from the first century A. D. , down to the fifteenth 
and still later, the religion of the land, that is Saivism , 
underwent a marked change in its outer rim , although in its 
centre it remained as pure as crystal and as impenetrable as 
a hard diamond . What is sound and true to its core, what 
is perfect and complete in itself, requires no change, re 
quires no improvement. At the very dawn of Tamilian 
civilisation , of which we catch a glimpse through the Thol 
kappiam the oldest Tamil work extant, we find the views 
about God, soul, and matter and salvation to have become 


iv 


PREFACE 


thoroughly sound and complete. As our knowledge of these 
facts deepens , as our ideas about their relations expand , 
we find the conclusions reached by our forefathers about 
their nature and relations , daily receiving corroborations 
not only from the modern biological , geological , and other 
scientific discoveries, but also from the philosophical views 
worked out and held by such eminent thinkers as William 
James, Bergson, Lodge, Ward and others. 

While preserving the intrinsic nature and excellence 
of their religious system , the teachers and prophets of the 
Tamil country have not disdained to take from foreign cults 
whatever seemed to have influenced the ordinary people 
and whatever might be turned to good account in the light 
of their own religious thought. In this wise came to be 
added to the outer surface of the body of Saivism , simply 
as poetic embellishments remember, only a few Puranic 
myths of the northerners at first , but , as time went on , rushed 
in quite a multitude of them which , instead of adding to the 
naked beauty of the resplendent form , concealed it and 
even rendered it ugly in the eyes of an incautious , indolent, 
or an ill - intentioned looker - on . Only to the penetrating 
mental vision of a careful thinker, the intrinsic value of the 
system came to reveal itself . Others touched only its outer 
crust of myths , some of them believing them to be actual 
facts , while some others who had an inkling of reasoning 
spirit, turned away from them with disgust . However, 
one who would like to be benefited by the inestimable 
knowledge treasured up in the Saiva system of thought, 
should not render himself liable to be thus scared away by 


PREFACE 


V 


the Aryan myths that sit at its door. Dr. G. U. Pope 
who did an invaluable service to the world by translating 
into English the Sacred Tamil poems called the Thiruva 
chakam of St. Manickavachakar wisely observes: “ Paura 
nic mythology and legend is dragged in , as simple poetic 
embellisment designed to please the multitude" * 

But the religious and philosophical ideas that are 
developed here in the following pages have nothing to do 
with such Puranic myths, for they are taken entirely from 
the ancient Tamil work the Tholkappiam , the only treatise 
extant that was composed at a time when the Aryan in 
fluence did not touch even the fringe of the Tamilian 
thought, when the creation of Puranic myths did not take 
place as yet. The age of this unique Tamil work goes 
back to 3500 B. C. as is shown in my work on St. Manicka 
vachakar. The Aryans were then spreading over the north 
and founding colonies in the midst of the Tamils and 
Kolarians that existed there long before their advent . 

The Tholkappiam comprises both Tamil grammar 
and poetics and the latter classifies the ideal activities of 
the ancient day Tamilians under the three categories: Love , 
Wealth, and Virtue. What to choose from their life for 
ideal representations in poetry and how to idealize them 
for which purpose, form the subjects of many a chapter in 
the third book on poetics . The life of the Tamils thus 
dwelt on, exhibits its gradual emergence from the life of 


* Dr. G. U. Pope s English translation of Thirupa 
chakam , p . XXXVI. 


vi 


PREFACE 


the most primitive kind into that of a strikingly civilized 
one . Still a strong tinge of the primitive characteristics; 
even in the life of a highly civilized kind, cannot be ex 
plained except on the supposition that the Tamils are a 
people naturally very conservative in their habits and cus 
toms and that a large portion of them were then closely 
adhering to them even while they were adopting the ele 
ments of civilisation introduced by the best among them . 

Of the many interesting subjects treated of, Love 
and War form the two themes that hold as prominent a place 
in it , as they had held in almost all famous literatures of 
the world . For man was born in love , was bred in love, lives 
in love , and passes at last into love . Care has been , therefore, 
taken by the author to distinguish this love from lust which 
is intense selfishness, which takes no thought of others and 
their happiness, and which is wrongly identified with the 
former by persons who know no more than what they 
sensuously feel and enjoy . The union of spirits and not 
the union of mere corporal matter was regarded as the 
result of love , by St. Tholkappiar and by a host of poets, 
saints and sages who followed in his footsteps. Love 
regenerates both mind and body ; it springs from the depth 
of a pure mind , flows out through the body and enters 
again into another mind by means of another body and 
blends the two minds into one . This mortal body serves 
only as an indispensable instrument for bringing about this 
intimate union of two pure spirits . When such a superior 
kind of love springs up from a mind and flows over 
sweeping before its irresistible and dignified march ,all the 


PREFACE 


vii 


inferior and harmful kinds of desires and passions , it goes 
not towards one mind alone , although it runs into one fitt 
ing centre for filling it up with its essence, but it goes into 
each and all and drenches them in its wholesome element, 
in varying degrees according to their deserts. Many as 
are the forms and degrees of love, the highest , the greatest 
and the sublimest manifestation of it occurs only at the 
junction of an youngman and a woman accomplished in 
all ideal qualities . In its immeasurable height and depth 
no other form of it can bear comparison with it . The man 
becomes the idol of her heart, while the woman occupies 
his inner sanctuary, at whose altar he will never hesitate to 
make any sacrifice that may be required of him . Thus 
the two come to acquire the virtue of leading a life for the 
other , a virtue, as it grows, makes its possessor identify 
his or her interests with the interests of the righteous. 

From this form of the purest spiritual love , arises the 
necessity of acquiring wealth , not for filling his own wants , 
not for securing comforts and pleasures for his own self , 
but for keeping the object of his adoration , the offsprings 
of their love -union, the kith and kin of his heart , in un 
mixed happiness and comfort. As the circle of those , whom 
he is thus bound by love and not by mere duty to support , 
widens , as the number of those who lie under his protect 
ion increases, ambition for wealth , power and distinction also 
increases, and this exercises his intelligence utmost and 
calls forth the play of all the innate powers of his mind . 
There can be no a greater incentive to stimulate the 
intellectual energies of man , and nothing can induce him to 


vili 


PREFACE 


display his formidable heroic deeds more , than what offers 
him a stout resistance to the achievement of his objects . 
This consideration naturally leads the author to bring in 
the topic of war , since war is the only perilous kind of 
resistance and obstacle that a man of the highest responsi 
bilities meets with in the path of his ambitious life . 

And lastly, when success has brought home to his 
mind , and to the mind of his partner, how full of cares, 
troubles , and untold miseries this earthly life is , to what 
great agony both the mind and body of a numberless beings 
human and animal are subjected , by a few who seek their 
ease , comfort and happiness, the man and the woman , jointly 
direct their thoughts to the attainment of a bliss unattended 
by misery. Thus a fresh regeneration of their life com 
mences in the purely spiritual atmosphere in which the 
aroma of divine love emanates from God , according to 
Tholkappiar , the ever resplendent intelligent principle, 
exhilarates their mind and transmutes their human love 
into divine . 

It is remarkable that in emphasizing the importance 
of turning their mutual human love to the love of God , the 
married couple is advised by our St. Tholkappiar to strive 
after it conjointly. From this it appears that, at the time of 
Tholkappiar, the life of celibacy and asceticism was quite 
unknown . Even in the north it came into vogue only after 
the rise of Buddhism and Jainism . In the pre - Buddhistic ,, 
that is , in the Vedic period , the life of the Aryan house 
holder and the Aryan sage was similar to that of the Tamil 
ian , but with this difference that , while in the former mere 


PREFACE 


ix 


1 


carnal pleasures reign supreme, in the latter an ideal 
and chaste love cast around its sweet and mellow light . 

On all these points I have expatiated to the best of my 
lights and have shown how the principles of life laid down 
5000 years ago by St. Tholkappiar in his immortal Tamil 
work Tholkappiam , are in striking and wonderful harmony 
with the truly physical, moral, intellectual , and religious 
requirements of advancing modern civilisation . It is a great 
pleasure to me to acknowledge my gratitude to the whole 
modern Tamil world who , with but one strange exception , 
appreciated this my humble contribution to modern Tamil 
literature and spoke and wrote of it in very high terms . To 
the strange critic also , who is the type of the unprogressive 
conservative section , I express my grateful feelings for 
having given me an opportunity to defend my position more 
strongly than before, in the second and concluding parts . 


Pallavaram , 
The Sacred Order of Love , 

30th April, 1930. 


VEDACHALAM . 


ஓம் 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


பண்டை நாகரிக மக்கள் 
இந்நிலவுலகம் எங்கணும் இருந்து உயிர் வாழ்ந்து வருகின்ற 
பலவேறு மக்கட் கூட்டத்தாரிற் , பண்டைக்காலந் தொட்டு 
நாகரிகம் உடையராய் வாழ்ந்து வருவோர் மிகச் சிலரேயாவர் . 
அச்சிலராவார் : எகுபதியர் , பாபிலோனியர் , சாலடியர் , 
அசீரியர் , யூதர் , சீனர் , பாரசிகர் , ஆரியர் , தமிழர் , மெக்சிகர் , 
பெரூவியர் என்பவரே யாவர் . இவருள் எகுபதியர் பாபி 
லோனியர் சாலடியர் அசீரியர் யூதர் என்னும் ஐம்பெருங் கூட் 
டத்தாரும் இவ் இந்திய நாட்டுக்குப் புறம்பே மேற்கெல்லையில் 
உள்ள நாடுகளில் இருந்தோர் ஆவர் ; சீனர் பாரசிகர் ஆரியர் 
என்பார் இவ் இந்திய நாட்டுக்கு வடக்கிலுள்ள மேருமலைப் 
பக்கத்திருந்து தெற்கும் மேற்குங் கிழக்குஞ் சென்று ஆங்காங் 
குக் குடிபுகுந்து வைகினோ ராவர் ; தமிழர் என்பார் வடக்கே 
இமயமலையிலிருந்து தெற்கே கடலில் அமிழ்ந்திப் போன 
குமரிநாட்டின் எல்லை முடிய இருந்தோர் ஆவர் ; மெக்சிகர் 
பெரூவியர் என்பார் நடு அமெரிக்காவிலும் அதற்குச் சிறிது 
தெற்கேயுள்ள நாடுகளிலும் இருந்தோர் ஆவர் . இப்பல வேறு 
மக்கட்கூட்டத்தாரின் நாகரிக வாழ்க்கையெல்லாம் இற்றைக்கு 
ஐயாயிர ஆண்டுகட்கு முன்னமே நடைபெற்றன ஆகும் . 
இவர்தம் வாழ்க்கையின் வரலாறுகளை நாம் உள்ளபடி உண 
ரல்வேண்டுமாயின் , இவர்கள் பண்டைநாளிலே கட்டிவைத்த 
குவிந்த கோபுரங்களும் , நிலத்தின்கீழ்ப் புதைந்த அரண் 
மனைகளும் , அவற்றின் சுவர்களிலுங் களிமண் பலகைகளிலும் 


1 


2 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமமம் 


பொறித்து வைத்த அரசர் வரலாறுகளும் , அவர்கள் இயற்றி 
வைத்த நூல்களுமே அதற்குக்கருவியா யிருந்து உதவுகின்றன . 
இவற்றின் உதவி கொண்டு இப்பண்டைமக்களின் நாகரிக வர 
லாறுகளை நாம் ஆராய்ந்து பார்க்குங்காற் , சீனர் பாரசிகர் ஆரி 
யர் என்னும் மூன்று வகுப்பாரைத் தவிர மற்றையோரின் நாக 
ரிக வாழ்க்கை ஏறக்குறைய ஒத்த நிலையினதாய்க் காணப்படு 


கின்றது . 


எகுபதியர் , பாபிலோனியர் , சாலடியர் , அசீரியர் , யூதர் 
என்னும் மேனாட்டு நாகரிக மக்கள் வகுப்பினரில் எகுபதிய 
ரின் நாகரிகவாழ்க்கையே , ஏனை எல்லார்தம் நாகரிக வாழ்க் 
கையினும் மிக்க பழமையுஞ் சிறப்பும் உடையதாக நுவலப் 
படுகின்றது . இற்றைக்கு எண்ணாயிர ஆண்டுகட்கு முன்னமே 
இவ் எகுபதியர் அரசியற் றுறையிலும் , ஒப்புரவு வாழ்க்கையி 
லுஞ் , சமயஉணர்ச்சியிலும் , நாடு நகரங்கள் அமைப்பதிலும் , 
திருக்கோயில்கள் கட்டுவதிலும் , ஏனை நாகரிக மக்களெல்லா 
ருங் கண்டு திகைக்கத்தக்க அத்தனை திறமையும் அறிவும் 
செல்வமும் படைத்திருந்தனர் 

படைத்திருந்தனர் என அவர்தம் நாகரிக வரலாற் 
றினை நன்கு ஆராய்ந்துணர்ந்த ஓர் ஆசிரியர் ( Brugsch Bey ) 
பகர்கின்றனர் . இங்ஙனம் எண்ணாயிர ஆண்டுகட்டு முன் 
னமே நாகரிக வாழ்க்கையில் தலை சிறந்து நின்றவராகச் சொல் 
லப்படுதற்கு ஏற்ற மெய்ச்சான்றுகள் வாய்த்த பண்டை நாகரிக 
டமக்கள் எகுபதியரைத் தவிர வேறெவருமில்லை யென்பதே 
வரலாற்று நூலாசிரியர்களின் முடிபாயினும் , எகுபதிநாட்டில் 
தெறல்பஃறி (Der - el - bahri) என்னும் ஊரின்கண் உள்ள 
அஷ்தாப் ( Hashtop ) அரசியின் கோயிற் சுவர்களிற் பொறிக் 
கப்பட்டிருக்கும் ஓவிய எழுத்துக் கல்வெட்டுகளில் " 

இவ்எகு 
பதியர் தென்கடலகத்துக் குமரிநாட்டிலிருந்த பாண்டி ( Punt ) 
தேயத்திலிருந்து சென்று லேயாற்றங்கரைக்கட் குடியேறினர் ” 


பண்டை நாகரிக மக்கள் 


3 


என்பது விளக்கமாகச் சொல்லப்பட் டிருக்கின்றது . 
சிறந்த பழங் கல்வெட்டுச் சான்று கொண்டும் , இங்ஙனமே 
சாலடி நாட்டின் கண் அகழ்ந்துகண்ட சாலப்பெரிய அரண் 
மனைகள் கொயில்களிற் கிடைத்த களிமண் பலகைகளிற் 
பொறிக்கப்பட்டுள்ள வரலாறுகளாற் புலனாகுந் தமிழ்ப்பெயர் 
கள் கொண்டும் , அவற்றோடு உடனகழ்ந்து எடுக்கப்பட்ட 
தமிழ் நாட்டுத் தேக்குமரத் துண்டங்கள் இற்றைக்கு ஐயா 
யிர ஆண்டுகளுக்கு முன் சாலடியாது ஊர் என்னுந் தலைநகரிற் 
கட்டப்பட்ட அவ்வரண்மனைகளிற் காணப்பட்டமை கொண் 
டும் , - இற்றைக்கு மூவாயிர ஆண்டுகளின் முன் இயற்றப் 
பட்ட விவிலிய நூற் பகுதியில் மயிற்றோகை , அகில் முத 
லான செந்தமிழ்ச் சொற்கள் காணப்படுதல் கொண்டும் , 
ஆரிய மொழி இருக்குவேதத்தும் பழந்தமிழ்மொழித் தொல் 
காப்பியத்துங் காணப்படுங் குறிப்புகள் கொண்டும் நம் பண் 
டைத் தமிழ்மக்கள் இற்றைக்குப் பத்தாயிர ஆண்டுகளின் 
முன்னரேயே நாகரிக வாழ்க்கையில் தலைசிறந்து நின்றார்க 
ளென்பதும் , அத்தமிழ் மக்களின் வழித்தோன்றிச் சாலடி , 
எகுபதி முதலான் மேனாடுகட்குச் சென்று ஆங்காங்குத் தமது 
நாகரிகவாழ்வினை நாட்டிய தமிழ்வழி மக்களே சாலடியரும் 
எகுபதியரும் அவர்க்கு இனமான எனை மேனாட்டு மக்களும் 
ஆவரென்பதும் நன்கறியப்படும் . 

இனி , நடு அமெரிக்காவிலுந் தென் அடெரிக்காவிலும் 
ஏழாயிர ஆண்டுகட்கு முன் உயிர்வாழ்ந்த மக்களுந் தமிழ் 


* See H. S. Olcott s Lecture on India : Past , Fresent , 
and Future , and Prof. G. Rawlinson s Ancient Egypt , 


p . 181 . 


+ See Z. A. Ragozin s Vedic India , pp . 305-307 . 

. 
- Dr. Caldwell s A Comparative Grammar of the Dra 
vidian Languages , pp . 88. 89 . 


4 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


நாட்டிலிருந்து சென்றவர்களே என்பதற்கு வேண்டுஞ் சான் 
றுகள் புலனாய் வருகின்றன * . இங்ஙனந் தமிழ்நாட்டிலிருந்த 
மக்களின் வழித் தோன்றல்க ளாகவோ , அல்லதவரோடும் 
அவர் தம் வாழ்க்கை யோடுந் தொடர்புடையராகவோ காணப் 
படும் இப்பண்டைமக்களின் நாகரிக வாழ்க்கையின் வரலாறு 
கள் அத்தனையுஞ் சிறிதேறக் குறைய ஒத்த தன்மையவாய் 
இருத்தல் பெரிதும் வியக்கற்பால தொன்றாம் . 

நாகரிகம் 
நாகரிகமானது அகமும் புறமும் என இருதன்மைப் 
படும் . அவற்றுள் அகநாகரிகமானது அன்பு என்னும் 
நெகிழ்ந்த இயற்கையினை அடிப்படை யாகக் கொண்டு நிகழ் 
வது . மற்றப் , புறநாகரிகமோ செல்வம் என்னும் வன் 
பொருளினை அடிப்படையாகக் கொண்டு நிகழ்வது . அகத்தே 
நடை பெறும் அன்பொழுக்கம் மேன்மேல் உரம் பெற்று 
வளர்தற்குப் , புறத்தே யுள்ள செல்வம் உதவி செய்யும் முறை 
யில் ஒழுகும் மக்களிடத்தே தான், அகநாகரிகமும் புறநாக 
ரிகமும் ஒன்றோடொன்று மாறு கொள்ளாதாய் ஒருங்கொத்து , 
அம்மக்களுக்கு இம்மை மறுமை இன்பங்களை நிரம்ப ஊட்டி , 
அவர் தம்மை மங்கா நிலையிற் பொங்க வைக்கும் . அவ்வாறு 
அகவொழுக்கமான அன்பு . வளர்ச்சிக்குத் துணைபுரியாமல் , 
உயிரினைப் புனிதப்படுத்தும் அன்பு சென்ற வழியே தான் 
செல்லாமல் , எல்லா நிலைகளினும் மேம்பட்ட நிலைக்கண் 
வைகும் அன்புக்குத் தான் அடங்கி நடவாமல் , தான் பெருகு 
தற்கு அன்பினை ஒரு துணையாகப் பயன்படுத்தித் , தான் முன் 
செல்லுஞ் செலவுக்கு அன்பினைப் பின்செல்ல வைத்து , அன்பு 
நிற்றற்கு உரிய உயர் நிலையில் தன்னை ஏற்றிவைத்துத் , தான் 
நிற்றற்குரிய கீழ் நிலையில் அன்பை இறக்கி வைத்துப் , புறநாக 

See Prof. Konrod Haebler s article in Harmsworth s 
History of the World , from p . 5675 . 


நாகரிகம் 


5 


ரிசுப் பொருளாகிய செல்வமானது தன்னை மறந்து கூத்தாடு 
மாயின் , அங்ஙனம் அது கூத்தாடுதற்கு இடங் கொடுக்கும் 
மக்களிடையே அகநாகரிகமும் புறநாகரிகமும் ஒன்றி 
னொன்று முரணி , அவர் தாம் இம்மை யின்பங்களையும் பெற 
வொட்டாமல் அவர்க்குப் பெருந்துன்பங்களை மலைபோற் 
பெருக்கிச் , சில நூற்றாண்டுகளில் அவர் தம்மை இருந்த இட 
முந் தெரியாமல் மறைய வைக்கும் . முன் நிற்க வேண்டிய 
அன்பு பின் நிற்கவும் , பின் நிற்கவேண்டிய செல்வம் முன் 
நிற்கவும் முறை மாறினமையா லன்றோ தமிழ் மக்களோ 
டொத்த பழம் பெருஞ் சிறப்பினையுடைய எகுபதியர் , பாபி 
லோனியர் , சாலடியர் , அசீரியர் , ஆரியர் , மெக்சிகர் , பெரூ 
வியர் முதலான மக்கட்பிரிவினர் அடியோடு மாய்ந்து போய 
தோடு , அவர் வழங்கிய மொழிகளும் , அவர் வகுத்த எழு 
நிலைமாட நகரங்களும் ஒருங்கே அழிந்தொழிந்தன ! அவ 
ரெல்லாம் அவ்வாறொழியவுந் , தமிழ் மக்கள் மட்டும் அன்று 
தொட்டு இன்று காறும் , அவ் வுயர்நிலையினின்று சிறிது சிறிது 
வழுவினும் , முற்றும் அற்றொழியாது , ஏறக்குறையத் தமது 
பண்டைச் சிறப்பின்கண் நிலை பெற்ற சான்றோர் சிலரையா 
மயினும் இன்னும் உடையராய் உயிர் பிழைத்து நிற்கின்றனர் ; 
அவர்வழங்கிய தமிழ்மொழியும் அம்மொழியில் இயற்றப் 
பட்ட அரும்பெருநூல்களும் ஏனைப் பண்டை மொழிகளைப் 
போல் , அம்மொழி நூல்களைப்போல் இறவாது வரவர உயிர்ப் 
பேறி உலவி வருகின்றன . 

தொல்காப்பியம் 
எகுபதியர் சாலடியர் முதலான பண்டை மக்களின் நாக 
ரிக முறைகளை யுணர்தற்கு அரும் பெருஞ் சான்றுகள் கிடைத் 
தாற்போலத் , தமிழ்ப்பழமக்களின் நாகரிக வரலாறுகளை அத் 
ணை உறுதியாய் அறிவிக்கும்பழைய மெச்சான்றுகள் கிடைத் 
திலாமையின் அறியாமைப் பேரிருளிற்கிடந்து துன்புற்றநாம் , 


6 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


மூன்று திங்கள்காறும் ஒளி சிறிதும் இல்லாத் திணியிருளிற் 
கிடந்து பெரிது வருந்திய இந்நிலவுலகத்து வடமுனைக்கண் 
உள்ள மக்கள் அம் முழுவிருட் காலக்கழிவிற் சுடர்ந்து 
பேரொளி வீசி வானின்கட்டுலங்கும் புத்தப் புதிய ஒரு பெரு 
மின்னொளியினைக் கண்டு மகிழ்வதொப்ப , நம்முன்னோரின் 
அறிவுப் பெருவெளியில் அறிவொளி வீசித் திகழாநின்ற 
தொல்காப்பியம் * என்னும் முழுமுதல் நூலின் காண்டகு 
தோற்ற விளக்கத்தினைக் கண்டு களிப்பெய்துதற்கு உரியேம் 
அல்லேமோ ! மற்றைப் பண்டை மக்களின் நாகரிக வரலாறு 
களை முற்றும் உணர்தற்குக் கருவியாகாமல் அவற்றுள் ஒரு 
சிலவே யுணர்தற்குக் கருவியாய்க் கிடைத்த அவர்தங் கட் 
டிடங்களும் அவற்றிற் பொறித்த கல் வெட்டுக்களும் போற் 
குறைபாடுடைய தன்றாய் , நம் அருந்தமிழ் மக்களின் பெருந் 
திரு நாகரிகவரலாறு முற்றுமெடுத்து முடியக்கூறும் முழுமதி 
யாய் ஒளிரும் நம் தொல்காப்பிய நூலின் ஒல்காப் பெரு 
மாட்சியினைக் கண்டு களிக்குந் தவம் உடையேம் அல்லமோ ! 
இற்றைக்கு ஆறாயிர ஆண்டுகட்கு முன்னமே , ஏனை நாகரிக 
மக்களெல்லாம் பெரும்பாலும் புற நாகரிகச் செல்வ மயக்கிற் 
கிடந்து தம்மையும் உணராமல் தாம் பிறவியெடுத்த நோக்கத் 
தையும் உணராமல் தம்மையும் உலகத்தையும் படைத்த தலை 
வனையும் அவன்றன் திருவுளக் குறிப்பினையும் உணராமல் 
வாணாளை வீணாளாய்க் கழித்த அஞ்ஞான்று , அப்புற நாகரிக 
மினுக்கினை அகநாகரிக அன்பொழுக்கப் பேரொளியின் முன் 
விளக்கமறச் செய்து , நம் முதுமக்களைப் போன்பாம் இன்பப் 
பெருக்கிற் படிவித்த ஒப்புயர்வில்லா மெய்ப்பெருந் தொல் 
காப்பிய நூற் றெய்வமாட்சியினைக் காண்டொறுங் காண்டொ 
றுங் களிப்பெய்துதற் குரியம் அல்லமோ ! இத்துணைச் சிறந்த 

தன் கால ஆராய்ச்சியினை மாணிக்கவாசகர் வாலாறுங் காலமும் 
என்னும் எமது விரிந்த நூலிற் காண்க . 


இன்பமும் பொருளும் அறனும் 


| 


. 


தொல்காப்பியத் தெய்வ முதல் நூல் , புற நாகரிகத்தை அக 
நாகரிகத்தின் கீழ் அடக்கிச் , சாயம் அற்ற செல்வப் பொரு 
ளுக்கு அன்பின் எழில் துலங்கு சாயம் ஏற்றி , உயிரற்ற எற்பு 
டம்பு போல்வதாகிய செல்வத்திற்கு அன்பென்னும் உரங் 
கிளர் உயிர் புகுத்திப் , புற நாகரிகத்தை அக நாகரிகத்தின் வழி 
நடத்தி , நம் பண்டைத் தமிழ் மக்களின் ஒண்டமிழ்க் 
கொள்கையினை ஆய்ந்தாய்ந்து விளக்கிய அரும்பெரு வகைமை 
பினை அடைவே சிறிது விளக்கிக் காட்டுவாம் . 

இன்பமும் பொருளும் அறனும் 
இந்நிலவுலக வாழ்க்கையில் மக்களெல்லாரும் அடைதற் 
தரிய உறுதிப்பொருள்களை இன்பமும் பொருளும் அறனும் 
என்னும் மூன்றாக வகுத்து அம்மூன்றும் பிரிவின்றிக் கலந்த 
அன்பினால் ஊடுருவி நிற்றல் வேண்டுமென்பது தெளிவிப்பார் , 
இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு 

அன்பொடுபுணர்ந்த ஐந்திணை மருங்கின் (களவியல் , க . ) 
என்று ஆசிரியர் தொல்காப்பியனார் அருளிச் செய்தமை பெரி 
தும் நினைவிற்பதிக்கற்பாலதாகும் . தொல்காப்பியத்தோடொத்த 
பழமை வாய்ந்த இருக்கு எசுர் சாமம் முதலிய ஆரிய நூல் 
களினாதல் , அல்லது ஏனைப்பழைய மக்களின் நூல்களினாதல் , 
இன்பமும் பொருளும் அறனும் என்னும் இம்மூன்றும் அன் 
பின் வழியே அடையப் படுதல் வேண்டுமென நுவலப்படா 
மையினை உற்றுணர்ந்து பார்ப்பவர்க்கே , அம்மூன்றும் அன் 
பொடு புணர்த்து அடையப்படுதல் வேண்டுமென வற்புறுத் 
துரைக்குந் தொல்காப்பியனார் தம் உரைப்பொருண் மேன்மை 
நன்கு விளங்காநிற்கும் . தொல்காப்பியனார் வழிவந்த ஆசிரி 
யன்மாரில் தலைசிறந்தவரான தெய்வப்புலமைத் திருவள்ளுவ 
நாயனார் , 
“ அன்பின் வழிய துயிர்நிலை அஃதிலார்க்கு 
என்புதோல் போர்த்த உடம்பு " என்றும் , 


- 


8 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


(( 


“ அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கைப் 

பண்பும் பயனும் அது 
என்றும் அருளிச் செய்தமையும் , அவர்க்குப் பின் வந்த 
சைவ சமயாசிரியரும் , சைவ நாயன்மாரும் , அவர் தமக்குப் 
பின் இற்றைஞான்று வரை இராமலிங்க அடிகள் ஈறாக வந்த 
சைவப் பெரியாரும் எல்லாம் அன்பொழுக்கத்திற்கே தலைமை 
தந்தமையும் ஒரு தொடர்பு படுத்து நோக்குவோமாயின் 
தொன்று தொட்டு இன்றுகாறும் நம்தமிழ்மக்களின் வாழ்க்கை 
யானது அன்பொழுக்கத்தினையே அச்சாணியாய்க் கொண் 
நடை பெறுவதென்பது தெளியப்படும் . இதனைச் சைவசி 
தாந்த நூலாகிய திருக்களிற்றுப்படியாரும் , 
“ அன்பே என் அன்பேயென் றன்பால் அழுதரற்றி 
அன்பே யன்பாக அறிவழியும் அன்பன்றித் 
தீர்த்தந் தியானஞ் சிவார்ச்சனைகள் செய்யுமவை 

சாற்றும் பழமன்றே தான் ” 
என இறைவனை நோக்கிச் செய்யும் வழிபாடுகள் அத்தனையும் 
உண்மையன்பின் புற நிகழ்ச்சிகளாகக் செயற்பாலதனை வற் 
புறுத்தாநிற்கின்றது . 

இன்பநிலை 
இனி , ஆசிரியர் தொல்காப்பியனார் மக்கள் டைதற்குரிய 
உறுதிப் பொருள்கள் மூன்றில் இன்பம் என்பதனை முன் 
வைத்துக் கூறிய நுட்பம் இன்னதென நாம் ஆராய்ந்தறிதல் 
வேண்டும் . பிறவியெடுக்கும் முன் தம் விழைவு அறிவு செயல் 
கள் முழுதும் மறைவுண்டு துன்புற்றும் , அன்னையின் வயிற் 
றிற் கருவாய்ப் புகுந்து பிறவி யெடுக்கின்ற காலத்து அங்கே 
மல நீர்ப் பைகளால் நெருக்குண்டு அகட்டுத் தீயினால் வெதும் 
பிப் பலவாறு துன்புற்றும் , பின்னர் அன்னை வயிற்றை யகன்று 
பிள்ளையாய்ப் பிறந்து பல்வகை நோய்களாலுந் தம்மைச் சூழ 
உள்ளார் செய்யுங் கொடுமைகளாலும் பெரிது துன்புற்றும் 


இன்பநிலை 


9 


மக்கள் 


இங்ஙனமாகப் பிறவிக்கு வரும் முன்னே யிருந்து பிறவி 
யெடுத்து இளமைப் பருவத்தை எய்துங்காறும் 
எல்லாரும் படுங் கொடுந் துன்பத்திற்கு ஓர் அளவேயில்லை . 
இவ்வாறு துன்பத்திலேயே பழகிவரும் ஏழைமக்களாகிய நாம் 
இன்பத்தின் இயல்பு இன்னதென ஒரு சிறிதாயினும் பழகி 
யறிந்திலமாயிற் பேரின்பப்பேற்றை 

அடைதற்கு நம்பால் 
விருப்பம் உண்டாகுமோ ? உண்டாகாதன்றே . எந்நேரமுந் 
துன்பத்திலேயே கிடந்துழலும் மக்களில் எத்தனைபேர் இவ் 
வுலக வாழ்க்கையினை வெறுத்து ஐயோ தம்முயிரைச் சடுதி 
யில் மாய்த்துக்கொள்கின்றனர் ! மண்டைவலி வயிற்று வலி 
இடுப்புவலி முதலிய கொடுநோய்களால் ஓவாது துன்புற்றுத் 
துடிதுடிப்போரிற் பற்பலர் தம்முயிரைத் தாமாகவே மாய்த் 
துக் கொள்ளுதலை அடுத்தடுத்துச் செய்தித் தாள்களால் அறிந்து 
திகில் கொள்கின்றனம் அல்லமோ ! நல்வினை வயத்தாற் சுவை 

உணவுகளை யுண்டுங் , கண்ணாரப் பல காட்சிகளைக் 
கண்டும் , இனிய இசைகள் அரிய விரிவுரைகள் கேட்டும் , 
அரும்பெரு நூல்கள் கற்று அறிவு தெளிந்தும் , நறுமணம் 
அளைந்தும் , இவ்வாறெல்லாம் ஐம்புலன்களின் வாயிலாக 
வரும் பலதிற இன்பங்களை நுகர்ந்து மகிழ்தலினாற்றான் , மக்க 
ளுயிர் இளமைப் பருவம் எய்தும்வரையிலாவது இந்நிலவுல 
கத்தே நிலவுகின்றது ! நாம் பிறவியெடுக்கும் முன்னமே இறை 
வன் இவ் ஐம்புல இன்பங்களைத் தரும் பல்வகைப் பண்டங் 
களை இங்கு அமைத்து வைத்திலனாயின் , நாம் ஒரு நொடிப் 
பொழுதாயினும் இங்கே உயிர்வாழ்தல் இயலுமோ ? கூர்ந்து 
பார்மின்கள் அன்பர்களே ! இவ்வைம்புல நுகர்ச்சிப் பொருள் 
களும் வாய்ப்பாக நன்கு அமைக்கப்பட் டிருத்தலினாலே 
தான் பலகோடிக் கணக்கான பல்வகை மக்கட் பிரிவினர்தம் 
உயிர்வாழ்க்கையும் இந் நிலவுலகத்தின்கண் ஆங்காங்கு நடை 
பெறாநிற்கின்றது . 


யான 


2 


10 


பழந்தமிழ்க் கொள் கையே சைவசமயம் 


இனி , ஐம்புல நுகர்ச்சிகளால் வரும் இன்பத்தளவில் 
மக்களுயிர் அமைதி பெறுங் காலம் எவ்வளவு ? பெண்மக்க 
ளாயின் மங்கைப்பபருவம் எய்தும் வரையிலும் , ஆண்மக்க 
ளாயின் இளமைப் பருவம் எய்தும் வரையிலுமே . மற்று , 
அப்பருவம் வந்த அளவிலோ, அதுகாறுங் காணக்கிடையா 
வேறொரு மகிழ்ச்சிக் கிடமாம் வேறொரு புது தேயத்தைக் 
கண்டாலொப்பப் , புதியதோர் இன்ப உணர்ச்சி வரப்பெற்று 
அவ்வின்பத்தைப் பெறுதலில் இருவருயிரும் பெரு வேட்கை 
யும் பெருமுயற்சியும் உடையவாகின்றன . அது வரையில் 
நுகர்ந்துவந்த ஐம்புல இன்பங்க ளெல்லாம் , இப்போது 
தோன்றாநின்ற இப்புதிய இன்பத்தின் முன் நில்லாவாய் , அத 
னிற் றாழ்ந்தவாய் , அதனைப் பெறாதவழி அதனால் ஏக்கமுறு 
வார்க்குத் துன்பந்தரும் பெற்றியவாய் மாறிவிடக் காண்கின் 
றோம் . இவ்வாறு இளமைப்பருவத்தில் ஆண் பெண் என் 
னும் இருபாலார்க்குந் தோன்றுவதாகிய இன்ப வுணர்ச்சி 
யானது , அழகு அறிவு நல்லியற்கையினால் உந்தப்பட்டு எழும் 
அன்பின் வயமாகி ஒருவரை யொருவர் இன்றியமையாராய் 
ஒருங்கு பொருந்தும் ஆண் பெண் மக்களுக்கு அவ்விழுமிய 
காதலின்பத்தினைஊட்டி , அவரது வாழ்க்கையைத் தூய்மை 
செய்து அதனைப் பெரிதும் பயன் படச் செய்வதாகும் . இக் 
காதலின்ப உணர்ச்சி தோன்றுதற்கு முன்னெல்லாம் பிள்ளை 
மைப் பருவத்திலுள்ளார் தாந்தாம் பெற்ற ஐம்புல இன்பப் 
பொருள்களைத் தாந்தாமே நுகர்வதிற் கருத்துடைய ரன்றித் , 
தம்மோ டொத்த மற்றைப் பிள்ளைகட்கு அவற்றை எளிதிற் 
கொடார் ; தாம் நுகர்ந்து மிஞ்சிய மிச்சந் தமக்கு வேண்டா 
திருந்தால் மட்டும் , அதனை ஏனைச் சிறுவர்க்குக் கொடுக்க 
ஒரோவொருகால் மனம் ஒருப்படுவர் ; என்றாலும் , தாம் 
நுசர்ந்து கழித்த மிச்சத்தையும் பிறர்க்குக் கொடுக்க மனம் 
இசையாத சிறாரே உலகிற் பெரும்பாலார் . இவ்வாறாகத் , 


இன்பநிலை 


11 


தன்னலம் ஒன்றே கருதும் பிள்ளைமைப்பருவந் தாண்டி , இள 
மைப் பருவம் புகுந்து , காதவின்ப உணர்ச்சி வயத்தராய் 
ஓராண்மகனும் ஒருபெண்மகளும் ஒருவர்பா லொருவர் மிக்க 
அன்பு மீதூரப்பெற்று ஒருங்கு பொருந்திய காலந்தொட்டோ , 
கணவனாயினான் தன்நலங் கருதுதல் விட்டுத் தன் மனைவியின் 
நலங் கருதுவானாய் , அவட்கு வேண்டும் நுகர் பொருள் 
ளெல்லாந் தொகுத்துக் கொடுக்கும் பொருட்டு முயலும் பல் 
வகை முயற்சிகளால் உலகத்திற்குப் பெரிதும் பயன் படுகின் 
றான் ; அங்ஙனமே மனைவியாயினாளுந் தன்னைப் பேணுங் 
கருத்தைவிட்டுத் தன் கணவனையே தன்னுயிராகக் கருதி 
அவனை ஓம்புதலிலும் , தம் அன்பின் சேர்க்கையாற் பிறக்கும் 
இன்பக் குழவிகட்குத் தான் வரைந்து வைத்தவைகளை யெல் 
லாங் கொடுத்து அவரைக் கண்ணுங் கருத்துமாய்ப் போற்றி 
வளர்த்தலிலும் , அரு ளொழுக்க முடைய அறவோர்க்கு 
வேண்டுவ கொடுத்தலும் அன்பொழுக்கமுடைய அந்தண 
ரைக் காத்தலுந் துறவினரை ஏற்று அவர்க்குத் தொண்டு புரி 
சலும் விருந்து வருவாரை ஒம்பு தலுமாகிய அறம்புரி வாழ்க்கை 
யிலுந் தலைநின்று இம்மண்ணுலக வாழ்க்கையினை விண்ணுலக 
வாழ்க்கை யெனப் புனிதமாக்கித் தானும் மிகப் பயன்படுகின் 
றாள் . பார்மின்கள் அன்பர்களே ! இங்ஙனம் ஆண் பெண் 
என்னும் இருபாலாருங் காதலின்ப உணர்ச்சி வயத்தராய் 
ஒருங்கு இயந்தமையாலன்றோ, அவர் தாமும் இன்புற்றுப் 
பிறரையும் இன்புறுத்திப் , பிறவிக்கு வராமல் அருவநிலையில் 
அறியாமையால் விழுங்கப்பட்டுக் கிடந்த உயிர்கள் உருவநிலை 
யில் தம்பாற் பிள்ளைகளாய்ப் பிறவியெடுத்து அறிவும் இன்ப 
மும்பெறப் பேருதவி புரிந்து அவ்வாற்றால் இறைவன்றன் அருட் 
செயற்கு ஓர் ஒப்பற்ற கருவியாய்ப் பயன்பட்டு வருகின்றனர் . 
இக்காதலின்ப உணர்ச்சியும் அதற்கேற்ற அமைப்பும் மக்கள் 
பால் இல்லையாயின் , இவ்வுலகம் எங்கே ! இவ்வுலகில் நடை 


12 


பழந் தமிக் கொள்கையே சைவசமயம் 


பெறும் ஒழுக்கங்கள் எங்கே ! யார் எவர்க்கு உறவு ! யார் 
எவர்க்குத் துணை ! எல்லாம் வெறும் பாழாய் முடியுமன்றோ ? 
எவ்வாற்றால் ஆராய்ந்து பார்ப்பினும் இக்காதலின்பமானது 
உடம்புக்கு உயிர்போல்வதாய் , இருள் நிறைந்த இரவில் இரு 
ளகற்றும் முழுமதி போல்வதாய்ப் , புற்பூண்டுகள் முதல் நிலையி 
யற் பொருள்களும் விலங்கு புள் மக்கள் முதல் இயங்கியற் 
பொருள்களும் அறிவும் முயற்சியும் பெறச் சுடரொளி பரப் 
பும் ஞாயிறு போல்வதாய் , அறியாமையாற் சினத்தாற் பொறா 
மையால் இறுமாப்பால் ஒருவரோடொருவர் அளவளாவுதல் 
இல்லாத மக்களை அளவளாவப் புகுத்தும் இறைவன்றன் 
அருள் விளக்கம் போல்வதாய் முதன்மை பெற்று வயங்குதல் 
கண்டன்றோ தவத்தான் முற்றுணர்வு வாய்ந்த ஆசிரியர் 
தொல்காப்பியனார் இன்பமும் பொருளும் அறனும் " என 
இன்பத்தை முதல் நிலைக்கண் வைத்து ஓதுவாராயினார் . 

இம்முதலாசிரியர்க்குப் பின்வந்த தமிழாசிரியர்கள் , உல 
கியலொழுக்கத்திற்கு முற்றும் மாறான பௌத்த சமண் சமயக் 
கொள்கைகளாற் சிறிது சிறிது ஈர்ப்புண்டு , 

சிறப்புடை மரபிற் பொருளும் இன்பமும் 

அறத்து வழிப்படூஉங் தோற்றம் போல 
என அறத்திற்கே முதல் நிலை கூறினாராயினும் , திருவள்ளு 
னாரும் அறத்தை முன் வைத்துப் பொருளை அதன்பின் வைத்து 
இன்பத்தை இறுதிக்கண் வைத்து நூல் செய்தாராயினும் , இன் 
பத்தை நுதலியன்றி அறஞ்செய்வாரையும் பொருள் செய்வா 
ரையும் யாண்டுங் கண்டிலமாகலின் , தொல்காப்பியனார் இன் 
பத்தை முதல்வைத்த முறையே மக்களியற்கையொடு பொருந் 
துவதாதல் நன்கு துணியப்படும் . தமது காலப் போக்கினை 
யொட்டித் திருவள்ளுவனார் அறத்தை முன்வைத்து இன்பத் 
தை இறுதிக்கண் வைத்து நூலியற்றப்புகுந்தனராயினும் , இன் 
பத்தை வாயிலாக்கொண்டன்றி அறனும் பொருளும் நடவா 


22 


இன்பம் அன்பினால் நிகழ்வது : கற்பு 


13 


மைநன்குணர்ந்தன்றே அவர் அறத்தை இல்லறந் துறவறம் 
என இரண்டாகப் பகுத்துக் , காதலின்பத்தின் வழிப்படுவதாகிய 
இல்லறத்தையே முதற்கண் வைத்து நூல் அருளிச் செய்தனர் . 
இவ்வாற்றால் ஆசிரியர் தொல்காப்பியனார் கொண்ட முறையே 
நன்முறையென்பது திருவள்ளுவனார்க்கும் உடம்பாடாதல் 
பெறுதும் . இஃது அவர் இல்லறவியலின் முதலதிகாரத்தில் , 
அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கைப் 

பண்பும் பயனும் அது 
என அன்பை முன்வைத்து அறனை அதன்பின் வைத்துத் 
தெளித்தோதியது கொண்டும் இனிது பெறப்படும் . 

இன்பம் அன்பினால் நிகழ்வது : கற்பு 
இத்துணைச்சிறந்ததாகிய இன்பவாழ்க்கை அன்பினால் 
உந்தப்பட்டே நடைபெறல் வேண்டுமென முதல் ஆசிரியர் 
வலியுறுத்தியவாறு போலவே , தெய்வத்திருவள்ளுவரும் , 
அன்புற் றமர்ந்த வழக்கென்ப வையகத் 

தின்புற்றார் எய்துஞ் சிறப்பு 
என்று உடம்பாட்டானும் , 

அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாற்கண் 

வற்றன் மரந்தளிர்த் தற்று 
என்று எதிர்மறையானும் அன்பின் இன்றியமையாமையினை 
விளங்க வைத்தது காண்க . 

கடைச்சங்க காலத் 
துக்கும் முன்னே பண்டைச்செந்தமிழ்க் காலத்திருந்த குன் 
றம் பூதனார் என்னும் நல்லிசைப் புலமை மலிந்த சான்றோ 
ருந் தாம் முருகவேள்மேற் பாடிய இருநிலந்துளங்காமை ” 
என்னும் பரிபாடலிலும் , 
நான்மறை விரித்து நல்லிசை விளக்கும் 
வாய்மொழிப் புலவீர் கேண்மின் சிறந்தது 

காதற் காமங் காமத்துச் சிறந்தது 
என்று காதலின்பத்தின் மாட்சி தெரித்து , அவ்வின்பநுகர்ச்சி 


மதுரைக் 


14 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


என 


இரைவனது - தண் பரங்குன்றத்தின்கண் நிகழுமாற்றின் 
வைத்து அதனை விரித்துப்பாடினார் . 

பாருங்கள் அன்பர்களே ! உலகிய லொழுக்கத்திற்கும் 
இறைவன் திருவடிப் பேற்றிற்கும் ஆணிவேர்போல் இருப்ப 
தாகிய இவ் இன்பவொழுக்கமானது மெய்யன்பின் வழி 
நடக்குமாயின் அப்போதுதான் அது காதலின்பம் 
உயர்த்துப் பேசப்படுமென்பதும் , அஃது அங்ஙனம் அன் 
பின்வழி நடவாதாயின் இழிந்த காமம் என இழித்துப் பேசப் 
படுமென்பதும் நம் செந்தமிழ்த் தெய்வ ஆசிரியர் எல்லார்க் 
கும் ஒத்த முடிபா யிருக்கின்றன . ஏனென்றால் , ஓராண்மக 
னும் ஒரு பெண்பாகளுந் தம்மில் ஒருவரை யொருவர் உயிர் 
போற் கருதி நிரம்பிய அன்பால் ஒழுகினாலன்றிப் , பெண்பா 
லார்க்குக் கற்பொழுக்கம் நிலைபெறாது ; கற்பொழுக்கம் நிலை 
பெறாதாயின் நன்மக்களைப் பெறுதலும் உளதாகாது ; உலகில் 
ஒருவரா டொருவர் அமைதியாயிருந்து வாழாமற் பகைமை 
யுஞ் சினமுங்கொண்டு அல்லல் உழப்பர் ; அதனாற் றெய்வ 
நம்பிக்கையுந் தெய்வவணக்கமும் இல்லையாய்ப் போம் ; எங்குங் 
குடியுங் கொலையுங் கொடுமையும் மலிந்து மக்கள் வாழ்க்கை 
யானது சின்ன பின்ன மாய்ச் சிதறிவிடும் . இத்தகைய குடி கே 
டான செயல் ருஷியா முதலானமேனாடுகளிற்பரவி அங்குள்ள 
மக்களை நினைப்பினுங் கொடிய துன்பத்திற் படுத்துத் தேய்த்து 
வரும் நிலையினைச் சிறிதாயினும் அழுந்தியறியவல்லார்க்கே , நம் 
செந்தமிழ்த் தெய்வ ஆசிரியர் வற்புறுத்திச் சொல்லிய காத 
லின்ப வாழ்க்கையின்விழுப்பம் புலனாகாநிற்கும். மற்றுக், காத 
லன்பின்வயமாகி மணங் கூடினார்க்கோ ஒருவரைவிட்டுப் பிற 
ரொருவர்மேல் உள்ளஞ் செல்லாதாகலின் , அவர்க்குக் கற் 
பொழுக்கந் தானாகவே நிலைபெறும் ; அவர்க்குக் கற்பொழுக் 
கத்தினைக் கற்பிக்க வேறெவருமே வேண்டப்படார் . அவர் , 
தாம் காதல்கொண்ட அன்பரை யன்றிப் பிறரெவரையுங் கருத 


15 


இன்பம் அன்பினால் நிகழ்வது ; கற்பு 


மாட்டாமையால் , தம் கருத்தறியாமல் தம்பைப் பிற ரொரு 
வர்க்கு மணம் புகுத்த எவரேனும் முனைகுவராயின் , அவர்க் 
குத் தமதுள்ளக் கருத்தைப் புலப்படுத்தித் தமது கற் பொழுக் 
கத்தினை நிலைநிறுத்திக்கொள்வர் ; அதுவும் வாயாதாயின் தம 
துயிரையே துறப்பரன்றித் தமது கர்பிற் சிறிதும் வழுவார் ; 
தம்காதலர் இறந்து படின் தாமும் உயிர் தாங்கார் . இத் தன் 
மைய்ராகிய பண்டைத் தமிழ் மாதரின் கற்பொழுக்க மாட்சி 
யினைப் , பழந்தமிழ் நூல்களிற் போந்த சில பாட்டுகளை எடுத் 
துக்காட்டி விளக்குதும் : முதலிற் கலித்தொகை என்னும் 
அரிய சங்க நூலிற் காணப்படும் ஒரு செய்யுளை இங்கெடுத் 
துரைப்பாம் : 

சுடர்த் தொடீஇ ! கேளாய் ! தெருவில் நாம் டும் 
மணற் சிற்றில் காலிற் சிதையா அடைச்சிய 
கோதைபரிந்து வரிப்பந்து கொண்டோடி 
நோதக்க செய்யுஞ் சிறுபட்டி மேலோர்நாள் 
அன்னையும் யானும் இருந்தேமா, இல்லிரே ! 
உண்ணு நீர் வேட்டேன் எனவந்தாற் , கன்னை 
அடர்பொற் சிரகத்தால் வாக்கிச் சுடரிழாய் 
உண்ணுநீர் ஊட்டிவா வென்றாள் , எனயானும் 
தன்னை யறியாது சென்றேன் மற்றென்னை 
வளைமுன்கை பற்றி நலியத் , தெருமந்திட்டு 
அன்னாய் இவனொருவன் செய்ததுகாண் என்றேனா, 
அன்னை யலறிப் படர்தசத் , தன்னையான் 
உண்ணு நீர் விக்கினான் என்றேனா, அன்னையுந் 
தன்னைப் புறம்பு அழித்து நீவ , மற்றென்னைக் 
கடைக்கண்ணாற்கொல்வான் போல் நோக்கி நகைக்கூட் 

செய்தான் அக்கள்வன் மகன் 
தன்னைப் பிறனொருவனுக்கு மணம் பொருத்தக் கருதித் 
தன் பெற்றோர் செய்யும் ஏற்பாடுகளைக் கண்டு திகில் கொண் 


16 


பழந்தமிழ்க்கொள்கையே சைவசமயம் 


- 


டவளான அழகு மிக்க ஒருகற்புடை மங்கை , தான் ஒருவன் 
மேற் காதல்கொண்டிருக்குங் குறிப்புத் தன்தோழிக்குப் 
புலனாப்படி சொல்லுதலை இச்செய்யுள் எடுத்தியம்புகின்றது . 
இதுகேட்டுத் தன் தலைவியின் காதற்குறிப்பறிந்த தோழி 
அவடன் பெற்றோர்க்கு அதனை அறிவித்து அவள் காதலித்த 
இளைஞனுக்கே அவளை மணங்கூட்டுவள் . இதனை அறத்தொடு 
நிற்றல் என்பர் பொருளிலக்கணத்தில் . இச்செய்யுட்பொருள் 
வருமாறு : 

விளங்கா நின்ற தொடியணிந்த தோழீ ! என்மனத் 
துள்ளதனைக் கேட்பாயாக ! தெருவிலே நாம் மணலாற் 
சமைத்து விளையாடுஞ் சிறிய வீட்டினைக் காலால் எற்றி 
அழித்தும் , நமது கூந்தலிற் செருகிய பூமாலையை அறுத்தும் , 
வரிந்த நமது பந்தினை எடுத்துக்கொண்டோடியும் நாம் மனம் 
நோவத்தக்க குறும்புகளைச் செய்யும் அந்தச் சிறு பட்டிப்பை 
யன் , முன் ஒரு நாள் நம் அன்னையும் யானும் வீட்டின்கண் 
இருந்தேமாக , எம்பாற்போந்து , வீட்டில் உள்ளீரே ! உண் 
ணப்படுந் தண்ணீர்க்காக விடாய் கொண்டு வந்தேன் என்று 
சொல்லி வந்து நின்றானுக்கு , அன்னையானவள் என்னை நோக் 
கிச் சுடரிழாய் ! பொற்றகட்டாற்செய்த கரகத்தால் உண்ணு 
ரீரை முகர்து சென்று வார்த்து அதனை அவன் பருகச் செய் 
துவா என்று கூறினாள் . கூறவே , யானும் அவனைப் பட்டிப் 
பையன் என்று நினையாமலே அன்னை சொன்னபடியே செய்ய 
அவன்பாற் சென்றேன் ; ஆனால் , அவன் , வளையல் அணிந்த 
எனது முன் கையினைப் பிடித்திழுத்து வம்பு செய்யவே , யான் 
மனம் மருண்டு அன்னாய் ! இவன் ஒருவன் செய்ததைப் 
பாராய் ! என்று கூவினேனாக , உடனே அன்னை அலறிக் 
கொண்டு என்பால் வருதலும் , சடுதியில் யான் மனந்தெளிந்து 
இவன் உண்ணுரீரைப் பருகும் போது விக்கி வருந்தினான் 
என்று அவன் செய்ததனை மறைத்து மொழிந்தேன் ; அது 


17 


இன்பம் அன்பினால் நிகழ்வது . கற்பு 


கேட்டு அன்னையும் அவன் முதுகைப் பலகாலுந் தடவினள் ; 
அப்போது என்னைக் 

கடைக்கண்ணாற் கொல்வான்போல் 
நோக்கி , மகிழ்ச்சிக்கு ஏதுவான மணத்தைக் கள்வனாகிய அவ் 
விளைஞன் முன்னமே செய்தனன் ; இதனை அறிவாயாக ! " 

பார்மின்கள் அறிஞர்களே ! கற்பிற் சிறந்த இளைய தமிழ் 
மங்கை ஒருத்தி தன்னிளமைக் காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சி 
களில் வைத்துத் தான் ஓர் இளைஞன்மேற் காதல் கொண்ட 
மையினை எவ்வளவு நுட்பமாக , எவ்வளவு திறமையாக , எவ் 
வளவு மனக்கவர்ச்சியுண்டாகத் தான்கொண்ட அக்காதற் 
கற்பொழுக்கத்திற்குப் பழுதுவாராமற் கூறுகின்றாள் . தான் 
ஏதும் அறியாப் பேதைப்பெண்ணாய் இருந்த காலத்திலேயே 
தன் உள்ளம் ஓரிளைஞன்பால் அன்பிற் பதிந்தமையும் , தான் 
இழைத்த மணல் வீட்டினைக் காலால் எற்றியுந் தன் கூந்தலிற் 
செருகிய மாலையை அறுத்துத் தான் ஆடும் பந்தினை எடுத்துக் 
கொண்டோடியும் அவன் தான் வருந்தத்தக்க குறும்புகள் 
செய்தும் , அக்குறும்புகள் அத்தனையுந் தன்பால் வைத்த அன் 
பினாலேயே அவன் செய்தமையும் , அதனால் அக்குறும்புகள் 
தன்மனம் நோவச் செய்தனபோற் றோன்றினும் உண்மையில் 
அவை தன்னை நோவச் செய்யாமையும் , சிறுபட்டி 
அவனைத் தான் சுட்டுஞ் சொல்லே அவன்பால் தனக்குள்ள 
அன்பின் அறிகுறியாதலும்., விடாய் கொண்டுவந்தானெனி 
னும் இளைஞனான ஒருவற்குத் தான் தனியே சென்று விடாய் 
தணித்தல் நாணுடைய பெண்டன்மைக்கு ஏலாமையின் அன் 
னையுந் தானும் இருத்தக்கால் அவன் விடாய்த்து வந்தானென் 
றமையும் , அங்ஙனம் அன்னையோடு இருந்தவிடத்தும் அன்னை 
யின் ஏவுதலாலேயே தான் நீரெடுத்து அவன்பாற் சென்றமை 
யும் , அவன் தன்பால்வைத்த காதற்கிழமையால் தன்கையைப் 
பிடித்து வம்புசெய்யினும் அதற்கு எளிதிலே உடன்பட்டிருத் 
தல் அச்சமும் நாணமும் இயற்கையே வாய்ந்த தன் பெண் 

3 


என 


15 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


டன்மைக்கு ஏலாமையின் அதற்கிசையாது தான் அன்னை 
யைக்கூவியழைத்தமையும் , அன்னை அருகுவந்ததும் அதுபற்றி 
அவனை அவள் சினவாமைப்பொருட்டு அவன் உண்ணுநீர் 
விக்கினான் என அவன் செய்த குற்றத்தை அவன் மேலுள்ள 
காதலால் தான் மறைத்து மொழிந்தமையும் , அன்னையும் அவன் 
றன் எழில்நலங் கண்டு அவன் விக்குதல் பொறாளாய் அவன் 
றன் முதுகினைத் தடவிக்கொடுத்தா ளென்றமையும் , அப் 
போது தான் செய்ததனை ஒரு குறும்பாக நினைந்து அவன் 
தன்னைக் கடைக்கண்ணால் பார்த்துச் சினந்தமையும் எல்லாம் 
அவ் அறிவுடைக் கற்பரசி எத்துணை நயமாகத் , தன் உயர்ந்த 
பெண்டன்மைக்கு எத்துணை இசைவாக , இங்ஙனஞ் சின்னஞ் 
சிறிய பருவம் முதலே தான்கொண்ட காதற் கற்பொழுக்கம் 
எத்துணைச்சிறந்ததென்பது புலனாகக் கூறியிருக்கின்றாள் ! அத் 
துணைவிழுமிய காதற் கற்புடைத் தமிழ் மக்கள் வழிவந்த நாம் 
இவ் வருமையினைக் கனவினும் நனவினும் நினைந்து நினைந்து 
வியக்கற்பால மல்லமோ ! 

இத்துணைச் சிறந்த பண்டைத் தமிழ்மாதரின் காதற் கற் 
பொழுக்கத்தை எடுத்துரைக்கும் இத் தனித்தமிழ்ச்செய்யுள் 
வழக்கும் பாராட்டற் பாலதா யிருக்கின்றது . வான்மதி மண் 
டில ஞாயிற்று மண்டிலங்களினும் மேலுயர்ந்து செல்லுங் கூட 
கோபுர மாளிகைகளைக் கற்பித்து , நேரிற் சென்று பார்த்தால் 
ஒரு சில குடிசைகளே யுள்ள ஓர் ஊரில் அக்கட்டிடங்கள் 
உள வாக மனக்கோட்டைகட்டி , அக்கட்டிடங்களின் பே .. 
லடுக்குகளில் உள்ளவராக மாதர்களை இருத்தி , அம்மாதரின் 
முடிமுதல் அடிகாறும் உள்ள ஒவ்வோர் உறுப்புகளையும் பற் 
பல செய்யுட்களால் அழகுபடுத்திப் பாடி , இங்ஙனமே இன் 
னும் இல்லாத பொய்களை யெல்லாம் ஏராளமாய்ப் புனைந்து 
கட்டிச் சொல்லும் இக்காலத்தார் செய்யுள் வழக் கெங்கே ! 
உள்ளவற்றை உள்ளவாறே எடுத்தியம்பிச், சிறிதும் பிழை 


தமிழ் மாதரின்கற்பு 


19 


படா தெழுதிய ஓவியம் போல்வதாகிய பழந்தமிழ்ப் புலவ 
ரின் செய்யுள்வழக் கெங்கே ! இவ்விரண்டிற்கும் உள்ள 
வேறுபாட்டினைக் கம்பராமாயணச் செய்யுளோடு இக்கலித் 
தொகைச் செய்யுளைச் சிறிது ஒப்பிட்டு நோக்குவீர்களாயின் 
நன்கறிவீர்கள் . 

அது நிற்க . 

தமிழ் மாதரின் கற்பு 
இனிப் , பண்டைக் காதற் கற்பொழுக்க மாதர் தங்கண 
வர் இறந்து பட்ட ஞான்றே , அவர்தம் பிரிவினை ஆற்றாாய் 
ஏங்கி உயிர்துறந்த நிகழ்ச்சிகளும் பல . இவ்வாறு நிகழ்ந்த 
தொரு நிகழ்ச்சியினைப் புறப்பொருள் வெண்பாமாலையிற் 
போந்த , 

ஒருயிராக உணர்க உடன் கலந்தார்க் 
கீருயிரென்பர் இடை தெரியார் - போரில் 
விடனேந்தும் வேலோற்கும் வெள்வளையினாட்கும் 

உடனே உலந்த துயிர் ” 
என்னுஞ் செய்யுள் கூறாநிற்கின்றது . ஆசிரியர் தொல்காப்பிய 
னார் காலத்தில் இத்தகைய நிகழ்ச்சிகள் பல நிகழ்ந்தமையால் 
அவர் அவற்றிற்கு ‘ மூதானந்தம் எனப் பெய ரிட்டு , 
அதன் இலக்கணமுங் கூறினார் . தன் காதற்கணவன் கோவ 
லனை இழந்த கண்ணகி பட்ட துயரினை நினைப்பிற் கன்னெஞ்ச 
முங் கரையு மன்றோ ? அவள் தன் கணவனைக் கொலை செய் 
வித்த பாண்டியனுக்கு அறிவு தெருட்டிப் பதினான்காம் நாள் 
தன்னுயிரினைத் துறந்து தன்கணவனுயிரொடு வானுலகுசென்ற 
ஆற்றருங் காட்சியினைக் குறவருங் கண்டன ரல்லரோ ? 

இனித் , தன்கணவன் பூதப்பாண்டியன் மாய்ந்த ஞான்று 
அவனைப் பிரிந்த துன்பம் பொறாளாய் அவன்றன் காதன் 
மனைவிபெருங்கோப்பெண்டு தீப்பாயச்சென்றவழி , அவ்வாறு 
செய்தலாகாதென. விலக்கிய சான்றோர்க்கு அவள் , 


20 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


( பல் சான்றீரே ! பல் சான்றீரே ! 
செல்கெனச் செல்லா தொழிகென விலக்கும் 
பொல்லாச் சூழ்ச்சிப் பல் சான்றீரே ! 
அணில்வரிக் கொடுங்காய் வாள்போழ்ந் தட்ட 
காழ்போல் நல்விளர் நறுநெய் தீண்டாது 
அடையிடைக் கிடந்த கைபிழி பிண்டம் 
வெள்ளெட் சாந்தொடு புளிப்பெய்து அட்ட 
வேளைவெந்தை வல்சி யாகப் 
பரற்பெய் பள்ளிப் பாயின்று வதியும் 
உயவற் பெண்டிரேம் அல்லேம் மாதோ ; 
பெருங்காட்டுப் பண்ணிய கருங்கோட் டீம 
நுமக்கு அரிதாகுக தில்ல ; எமக்கு எம் 
பெருந்தோட் கணவன் மாய்ந்தென , அரும்பற 
வள்ளிதழ் அவிழ்ந்த தாமரை 

நள்ளிரும் பொய்கையுந் தீயும் ஓரற்றே " 
என்று செய்யுளாகவே விடை கூறிய நிகழ்ச்சி நம் தமிழ் 
நங்கையரின் காதலன்பின் மாட்சியினை மலைமேல் வைத்த 
விளக்குப்போல் உலகெங்கும் விளங்கச் செய்கின்ற தன்றோ? 

இவ்வாறாகத் தம் உயிரையும் ஒரு துரும்பாகக் கருதி 
நந்தம் தமிழ்ப்பெருமாட்டிமார் தம் காதலர் மடிந்த வழித் 
தாமும் உடன் மடியுமாறு அவரை அவ்வாறு ஏவியது எது 
அவர் தங் கொழுனர்பால் வைத்த ஒப்புயர்வற்ற காதலன் 
பன்றோ ? எனவே , மாதர்க்குச் சிறந்த கற்பொழுக்க மாவது 
அவர்தங் காதலன்பின் பயனாய் அவர்பால் இயற்கையில் உள 
தாவதே யன்றிப் , பிறர்க்கு அஞ்சியும் பிறர் கூறும் அறிவுரை 
கேட்டும் வருவதன் றென்பது புலனாகின்றதன்றோ? இங்ஙனம் 
இயற்கை யொழுக்கமாய் வரற்பாலதாகியகற்பிற்குக் காதலன்பு 
ஒன்றுமே சிறந்த ஏதுவா யிருத்தலைப் பல படியாலும் மக்க 
ளியற்கையில் வைத்து ஆராய்ந்து கண்டமையா லன்றோ ஆசி 


/ 


இஞ்ஞான்றை மனைவாழ்கை 


21 


ரியர் தொல்காப்பியனார் “ இன்பமும் பொருளும் அறனும் 
என்றாங்கு , அன்பொடு புணர்ந்த ஐந்திணை என்று ஓதியரு 
ளினார் . அம் முதலாசிரியர் வழிவந்த திருவள்ளுவர் முதலான 
சான்றோரும் அங்ஙனமே அஃது அன்பின் வழி நடக்கற்பாற் 
றென்று பண்டு தொட்டு இன்றுகாறும் வலியுறுத்திவந்திருக் 
கின்றன ரல்லரோ ? 

இஞ்ஞான்றை மனைவாழ்க்கை 
ஆனால் , இப்போது நடை பெறும் மனை வாழ்க்கை எத் 
தன்மையதாய் இருக்கின்றது ? அஃது உலகிய லொழுக்கத் 
திற்கு உயிர்போல்வ தாகிய காதலன்பின் வழிச் செல்கின்றதா ? 
இல்லை , இல்லை , சிறிதுமே யில்லை . சாதிவேற்றுமை யென்னுங் 
கொடிய தூக்குக் கயிறானது காதலன்பின் கழுத்தை இறுக்கி 
விட்டது ; காதலன்பிற் சிறந்து மறுவற்ற மதிபோல் விளங்கத் 
தக்கவரான நம் பெண்மணிகளின் கற்பொழுக்கத்தை நிலை 
குலைத்து அதனைப் பழிபாவங்களால் மூடி விட்டது ? எந்தப் 
பெண்மகளாவது தான்காதலித்த இளைஞனை மணங்கூட இடம் 
பெறுகின்றனளா ? எள்ளளவும் இல்லையே . என் ? ஒரு சாதிக் 
குள்ளே தான் , ஒருபது வீடுகளே யுள்ள ஓர் இனத்திலே 
தான் அவள் ஒருவனை மணக்கவேண்டும் . அவள் கயல்மீனை 
யொத்த கண்ணழகியா யிருந்தாலென்ன ! கண்குருடான 
ஒருவனைத் தவிர வேறு மணமகன் தன் இனத்திற் கிடைத்தில 
னாயின் அவள் அவனையேதான் மணந்து தீரல் வேண்டும் . 
அவள் முத்துக் கோத்தாலொத்த பல்லழகியாய் இருந்தா 
லென்ன ! தன் பாழும் இனத்தில் ஒரு பொக்கைவாய்க்கிழவ 
னைத் தவிர வேறு மணமகன் கிடைத்திலனாயின் , அவள் அவ 
னையேதான் மணந்துதீரல் வேண்டும் ! அவள் பலகலை கற் 
றுக் கல்வியறிவிலும் இசை பாடுவதிலும் நுண்ணறிவிலும் 
சிவநேய அடியார் நேயங்களிலுஞ் சிறந்த கட்டழகியா யிருந் 
தாலென்ன ! இறுமாப்பே குடிகொண்ட தன் சிறுமாக்குடி 


22 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


யிற் கல்வியிருந்த மூலையே கண்டறியாதவனும் , பாட்டுப்பாட 
வாயைத் திறந்தால் . ஓட்ட்டமாய் வர வண்ணானை வருவிப்பா 
னும் , அறிவை ஓட்டிவிட்ட வெறுமூளை யுடையானுங் , கறுப் 
பண்ணன் மதுரைவீரன் மாரியம்மன் முதலான வெறுக்கத் 
தக்க பேய்கட்கு ஊனுங்கள்ளும் படைத்துக் குடித்து வெறிப் 
பானுமாகிய ஒருவனைத் தவிர வேறு மணமகன் கிடைத்தில 
னாயின் , அவள் தன்சாதியைவிட்டு வேறு சாதியிற் கலக்க 
லாகாமையின் , அக் கல்லாக் கயவனையே கணவனாய்க் கொள் 
ளல் வேண்டும் ! ஆ !! பொருளற்ற இச் சாதிவேற்றுமைக் 
கொடுமையால் நம் அருமைப் பெண்மணிகள் படுந்துயர் மலை 
யினும் பெரிதோ ! அன்றிக் கடலினும் பெரிதோ ! அன்றி 
ஞாலத்தினும் பெரிதோ இவ்வளவு தான் என்று கூறல் எம் 
ஒரு நாவால் இயலாது ! 

பல நலங்களாற் சிறந்த ஓர் ஆண்மகனும் அங்ஙனமே 
தன்சாதியை விட்டுப் பிற சாதியிற் கலத்தல் ஆகாமையால் , 
நலஞ் சிறிதுமில்லா ஒரு பேதைப் பெண்ணை மணந்து துன் 
புற வேண்டியவனா யிருந்தாலும் , அவனது நிலை ஒருசிறந்த 
பெண்ணின் துன்ப நிலைபோல் அத்துணைக் கொடிதன்று . 
ஏனென்றால் , அவன் தான் வேண்டியபடி. வேறு மகளிரைக் 
கூடிக் களித்தாலும் , அவனை மிகுதியாய்க் குற்றஞ் சொல்வார் 
இல்லை . ஆனால் , நம் அருமைப் பெண்மக்களின் நிலையோ 
அத்தகைய தன்றே ! அவர்கள் யாரைப்பார்த்தாலுங் குற்றம் , 
யாரொடு பேசினாலும் அதனிலுங் குற்றம் , அப்புறஞ் சொல்ல 
வேண்டுவது யாதுளது ? விலங்குகளும் பறவைகளுங் கூடத் 
தாந் தாம் விரும்பிய துணையையே கூடி . இனிது வாழாநிற்க , 
ஆறறிவுடைய மக்கட் பிறவியிற் பிறந்து அறிவையும் அழகை 
யும் நற்குணத்தையுங் கண்டு பாராட்டிக் காதலன்பு கொள்ளத் 
தக்க ஆண் பெண் மக்கள் மட்டும் இடையே புகுந்த சாதி 
வேற்றுமை யென்னுங் கொலைஞனால் வெட்டி யழிக்கப்பட்டுக் 


காரைக்காலம்மையார் மனையறம் 


23 


காதலன்பு என்னும் உயிர் ஓடிப்போன பின் , இழிந்த காமப் 
பிண வாழ்க்கையிற் காலங்கழிக்கும்படி கட்டாயப் படுத்தப் 
பட்டால் , இதனினும் வேறு கொடுங் கொலை உளதோ ! கூறு 
மின்கள் அறிஞர்களே ! உலகிய லொழுக்கத்திற்கு அடிப் 
படையாய் நிற்குங் காதலன் பைக் கீழறுத்து விட்டால் , அதன் 
மேல் நிற்கும் அவ்வுலகியல் வாழ்க்கை கீழ் விழுந்து நுறுங்கா 
தொழியுமோ ! இங்ஙனம் பக்கள் வாழ்க்கையை வேரிலேயே 
அறுத்துக் கொலைபுரிவோர் , அருளொழுக்கத்தையும் அன் 
பொழுக்கத்தையுமே வலியுறுத்தும் நம் தெய்வ ஆசிரியரால் 
வகுக்கப்பட்ட நம் சைவ சமயத்திற்கு உரியராவரோ ! சொன் 
மின்கள் அன்பர்களே ! 

காரைக்காலம்மையார் மனையறம் 
நம் அருமைச் சைவசமயமானது காதலன்பின் வழி 
நடக்குந் தூய வாழ்க்கையினையே வேண்டுவதன்றி , அதனைக் 
கொலைசெய்யுஞ் சாதிவேற்றுமை வாழ்க்கையினைச் சிறிதும் 
வேண்டுவதன் றென்பதற்கு நம் சைவ நாயன்மார் வரலாறு 
களே சான்றாதல் சிறிது காட்டுதும் . காரைக்கால் அம்மை 
யார் என்னுஞ் சைவப் பெண்மணியாரின் வரலாற்றை முன் 
னர் ஆராய்வாம் . இவர் தெய்வத்தன்மை வாய்ந்த நங்கையா 
ராதலுடன் , தமிழ்மொழிக் கடலையும் ஆரப்பருகி அதன்கண் 
அரிய பெரிய செய்யுள் நூல்களும் இயற்றுந்திறம் வாய்ந்தவர் . 
அழகிலோ கைவல் கம்மியன் திருத்திச் சமைத்த அரும்பெறற் 
பொற்பாவையை ஒப்பவர் . சின்னஞ் சிறு பருவம் முதலே 
சிவபிரான் திருவடிக்கண்ணுஞ் சிவனடியார் பாலும் மிக்க 
அன்பு பூண்டவர் . இவ்வளவு சிறந்த ஒரு தெய்வமங்கைக்கு 
ஏற்ற கணவனை அவர் தாமே தெரிந்து காதலித்தல் வேண்டு 
மன்றிப் , பிறர் அவர்க்கேற்ற ஒருவனைத் தெரிய மாட்டுவாரல் 
லர் . அங்ஙன மிருந்தும் அவர்தஞ் சுற்றத்தார் தம் வணிக 
மரபினனான ஒருவனைக் கொணர்ந்து அவர்க்குக் கணவனாக 


* 24 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


மணம் பொருத்தி விட்டனர் . அவ்வாறு மணஞ் செய்விக் 
கப்பட்ட அவன் அம்மையார்தம் அருமைகளை முன்னரே 
யறிந்து அவற்றிற்கு ஏற்பக் காதலன்பு பூண்டு நடக்கத்தக்க 
மாட்சி வாய்ந்தவன் அல்லனென்பது , அவரது தெய்வத் தன் 
மையை அறிந்த வளவில் அவன் அவரைத் தொடுதற்கு அஞ்சி 
யிருந்து , பின்னர்ச் சிலநாட்களில் அவர் அறியாமே 

பிரிந்து 
வேறொரு நாட்டிற்குச் சென்று அங்கே வேறொருத்தியை 
மணந்துகொண் டிருந்தமை பானும் , அது தெரிந்த அம்மை 
யாரின் உறவினர் அவரை ஒரு சிவிகையில் ஏற்றிக்கொண்டு 
அவனிருந்த ஊர்க்குப்போன காலையில் அவன் தன் இரண் 
டாம் (மனைவி மக்களுடன் எதிர்போந்து அம்மையாரை மனை 
வியாக நினையாமல் தெய்வமாக நினைந்து அவர் தந் திருவடி 
களில் வீழ்ந்து வணங்கினமையானும் நன்கு பெறப்படும் . 
அம்மையாரும் அவன்பாற் காதலன்பு நிகழப்பெறாமற் கணவ 
னென்ற கடமையை நினைந்து ஒருவாறு அன்புபூண் டொழு 
கின ரென்பதற்கு , அவன் தன்னை வணங்கி நின்ற காலையில் 
அவன் பொருட்டுத் தாங்கிய அழகிய உடம்பின் வடிவைத் 
தசைப் பொதி 

பொதி என வெறுத்துக்கூறி அதனை மாற்றிப் பேய் 
வடிவு தனக்குத் தருமாறு அவர் இறைவனை வேண்டினமை 
யே சான்றாம் ; இஃது ஆசிரியர் சேக்கிழாரடிகள் , 

ஈங்கிவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காகத் 
தாங்கிய வனப்புநின்ற தசைப்பொதி கழித்திங்குன்பால் 
ஆங்குகின் தாள்கள் போற்றும் பேய்வடி வடியேனுக்குப் 

பாங்குறவேண்டுமென்று பரமனைப் பரவிநின்றார் ” 
எனக் கூறுமாற்றால் தெளியப்படும் . காதலன்பு என்பது ஓரா 
விற்கு இருகோடுதோற்றினாற்போல இருவருயிரும் ஒருயிராய் 
ஈருடம்பின் நின்று இயையும் பெருகிய தூய அன்பாகும் . 
இஃது ஆசிரியர் நக்கீரனார் இறையனாரகப் பொருளுரையிற் 


25 


சுந்தரர் தம் காதலன்பின் வாழ்க்கை 


கூறியவாற்றானும் , மாணிக்கவாசகப்பெருமான் திருச்சிற்றம் 
பலக் கோவையாரில் , 
காகத் திருகண்ணிற் கொன்றே மணிகலந் தாங்கிருவர் 
ஆகத்துள் ஒருயிர் கண்டனம்யாம் இன்றியாவையுமாம் 
மேகத் தொருவன் இரும்பொழிலம்பலவன்மலையில் 
தோகைக்குந்தோன்றற்கும் ஒன்றாய்வருமின்பதுன்பங்களே 
என்று அருளிச்செய்தமையானும் நன்கறியப்படும் . இப்பெற் 
றித்தாகிய காதலன்பு 

காதலன்பு காரைக்காலம்மையார்க்கும் அவர்தங் 
கணவனார்க்கும் நிகழப்பெறாமையால் , அவர்தஞ் சேர்க்கை 
வெற்றுடம்பின் சேர்க்கையாயிருந்ததே யல்லாமல் , அன்பால் 
உருகி ஒன்றுபட்ட உயிரின் சேர்க்கையாய் இருந்ததின்று . 
அம்மையாரைப் போலவே அவனுங் கலைத்தமிழ்ப் புலமையில் 
நிரம்பிச் சிவநேய அடியார்நேயங்களிலும் மிக்கிருந்தனனாயின் , 
அவன் அவர்க்கேற்ற கணவனாக , அவர்தஞ்சேர்க்கை உயிரின் 
சேர்க்கையேயா யிருந்திருக்கும் . அவ்வாறாகாமைக்குக் 
காரணம் அம்மையாரே தமக்குத் தக்கானொருவனைத் தெரியா 
திருக்க, அவர்தஞ்சுற்றத்தார் அவ்விருவரியல்பும் ஆய்ந்தாய்ந்து 
பாராமல் அவர் தம்மைப் பிணைத்துவிட்டமையே யாகும் . 

சுந்தரர் தம் காதலன்பின் வாழ்க்கை 
இனிக் , காதலன்பிற் சிறந்த இன்பவாழ்க்கை இடை 
நின்ற சுற்றத்தாரின் முயற்சியாற் சிதைவுபட்டுக் காரைக்காலம் 
மையார்க்கு இனிதுவாயாது போனமை போலவே , சுந்தர 
மூர்த்தி நாயனார்க்குங் காதல் மனை வாழ்க்கை நன்கு வாயாது 
போயிருக்கும் ; ஆனால் , எல்லாம் வல்ல இறைவன் அவர்பால் 
மிக்க இரக்கம் பூண்டு அவர்க்கு அங்ஙனம் நோவொட்டாமல் 
தடைசெய்தருளினன் . பாருங்கள் ! சுந்தரமூர்த்திகளின் சுற் 
நத்தாரும் , அவர்தம் போழ்கு அருந்தமிழ்ப் புலமை சீவதே 
யம் முதலியவைகளை ஆழ்ந்தாய்ந்து பார்த்து , அவர்தம் தெய்வ 

4 


26 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


மாட்சிக்கு ஒத்த ஒரு மணமகளைத் தெரிந்தெடுத்தவரல்லர் 
; 
தமது சைவ அந்தணமரபில் தாம்வேண்டிய ஒரு பெண்ணைத் 
தெரிந்து கொண்டு அவர்க்கு அவளை மணம் பொருத்தத் துவங் 
கினர் . அதுகண்ட பேரருட் கடலான சிலபிரான் ஓர் அந் 
தண முதியோனாய் வந்து , அச்சுற்றத்தார் கூட்டிய மணம் 
நடைபெறாவாறு தடைசெய்து , அவரைத்திருவெண்ணெய் நல் 
லூர்க்கு ஈர்த்துப் போய் ஆட்கொண்டருளினர் . அதன்பிற் 
சுந்தரமூர்த்திகள் இறைவன்பால் அன்பு மீதூரப்பெற்றுப் , பல 
திருக்கோயில்களை வணங்கிக்கொண்டு , திருவாரூர்க்கு வந்த 
காலையிற் சிவபிரான்திருக்கோயிலில் மறைவாயிருந்து மலர் 
மாலைத் திருத்தொண்டு செய்துகொண்டிருந்த இளநறுங் கன் 
னித்தெய்வ நங்கையாரான பரவை நாச்சியாரைக்கண்டு உள்ள 
ளமும் உயிரும் உருகி யொருங்கே அவர்பாற் பதியப்பெற்றா 
ராய்க் கழிபெருங் காதலன்புகொண்டு, 
“ கற்பகத்தின் பூங்கொம் போ காமன்றன் பெருவாழ்வோ 
பொற்புடையபுண்ணி பத்தின் புண்ணியமோ புயல்சுமந்து 
விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ 
அற்புதமோ சிவனருளோ அறியேனென் றதிசயித்தார் . 
அங்கனமே அவரைக்கண்ட பரவை நாச்சியாரும் இதற்கு 
முன் தாம் கண்டறியாத ஒரு தெய்வக்காதல் கொள்ளப் 
பெற்று , 
" முன்னேவந் தெதிர்தோன்றும் முருகனோ பெருகொளியாற் 
றன்னேரில் மாரனோ தார்மார்பின் விஞ்சையனோ ( யவனோ 
மின்னேர்செஞ் சடையண்ணல் மெய்யருள் பெற்றுடை 
என்னேஎன் மனந்திரித்த இவன்யாரோ எனநினைந்தார் 
பார்மின்கள் அன்பர்களே ! இத்தெய்வப் பெருமானும் 
பெருமாட்டியும் ஒருவரை யொருவர் காதலித்து , அக்காத 
லன்பின் வயமாய் உணர்வு செல்லுங்காலுஞ் சிவபெருமான் 
றிருவருளே இவ்வாறு உருவுகொண்டு தோன்றியது போ 


27 


சுந்தரர் தம்கா தலன்பின் வாழ்க்கை 


லும் எனக்கருதி வியக்கின்றார் ! தெய்வத்தை மறந்து , உயர்ந்த 
நோக்கங்களை மறந்து இழிந்த ஊனுடம்பின் சேர்க்கையிலே 
யே நினைவு சென்று காமங் காழ்ப்பேறி நிற்கும் உலகத்து மக் 
களின் 

காம உணர்ச்சிக்கும் , சிவபிரான் றிருவருளிலேயே 
நினைவழுந்தி அவ்வருள் விளக்கமாகவே தம் காதலரை நினைக் 
குஞ் சுந்தரர் பரவையாரின் தெய்வக் காதல் உணர்ச்சிக்கும் 
எவ்வளவு வேற்றுமை ! தம்முள் ஒத்த இயல்பினரான தெய்வக் 
காதலர் மணவாழ்க்கைக்குச் சுந்தரமூர்த்திகளின் மணவாழ்க் 
கையினுஞ் சிறந்ததொன்றனை இவ்வுலகில் வேறெங்கணுங் 
காண்டலரிது . இங்ஙனமே , இவர்தம் மற்றை மனைவியா 
ரான சங்கிலி நாச்சியார்க்கும் இவர்க்கும் உண்டான தொடர் 
புந் தெய்வக் காதலின்பாற் பட்டதாகும் . 

அற்றேல் , ஒருவர் இருவரைக் காதலித்தல் இயலுமோ 
வெனின் ; ஆண் மகற் காயின் அஃதியலும் ; என்னை ? 

பெருமையும் உரனும் ஆடூஉமேன ”” 
என்றும் , 

அச்சமும் நாணும் மடனும் முந்துறுத்த 

நிச்சமும் பெண்பாற் குரிய என்ப " 
என்றும் ஆசிரியர் தொல்காப்பியனார் ஆண் பெண் இயற்கை 
வெவ்வேறாதலை அறிவுறுத்தலானும் , இவ் வியற்கை வேறுபாட் 
டினை நண்குணர்ந்தே நாகரிக மக்கள் வாழ்க்கையினுள் ஒசாண் 
மகன் மனைவியர் பலரை மணக்கப் பலரும் இசைதல் போல் 
ஒரு பெண் மகள் ஆண்மக்கள் பலரை மணக்க எவரும் 
இசைவதில்லாமையானும் , சுந்தரமூர்த்திகள் இருவரைக் காத 
லித்தல் ஆண்பா லியற்கைக்கு ஒத்ததேயாம் ஆகலானும் 
என்பது . 

பேலுஞ் , சுந்தர மூர்த்திகளின் தெய்வத் தன்மைக்கு 
ஒத்த பெண்பாலார் இருவர் இருப்ப , அப்பெண்பாலார் இரு 
வரின் தெய்வக் காதற்றன்மைக்கு ஒத்த ஆண்பாலார் இருவர் 


23 


பழந் தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


இலராய்ச் சுந்தரமூர்த்திகள் ஒருவரே உளராயின் , அவர் காத 
லாலும் அருளாலும் உந்தப்பட்டு இருவரை மணத்தல் வழக் 
கேயாம் . இதுபோன்ற அரிய காதல் நிகழ்ச்சியினை நக்கீரர் 
மாணிக்கவாசகர் முதலான தொல்லாசிரியரும் உடன்பட்டுத் 
தழுவுதல் நினைவிற் பதிக்கற்பாற்று . இவ்வாறு இருவருயிரும் 
உருகி ஒன்றுபட்டு அன்புருவாய் நிற்கும் நிலை , சிவத்தோ 
டொன்றுபட்டு நிற்கும் பேரின்ப நிலையோ டொப்பதாகலின் , 
அன்புருவாம் இறைவனும் அவர்தந் தெய்வக் காதற் பெருங் 
கிழமைக்கு ஒத்து உதவியாய் நின்றருளினன் . இதனாலன் றோ 
சுந்தரமூர்த்திகள் , 
“ பண்மயத்த மொழிப்பரவை சங்கிலிக்கும் எனக்கும் 

பற்றாய பெருமானே மற்றாரை யுடையேன் 
என்றருளிச் செய்வாராயினர் . 

சாதிவேற்றுமை அன்புக்கு மாறு 
காதலன்பு நிகழுங் காலத்து அது நிகழப் பெறுவார் 
இருவர் சாதி குல வேற்றுமை சிறிதும் பாராது அவ்வன்பின் 
வழியராய்ச் சென்று ஒருங்கு சேர்வரென்பதும் , சாதி குல 
வேறுபாடுகளையே பார்த்துக் கொண்டு இறுமாந் திருக்கும் 
பொதுமக்கள் தூய காதலன்பு நிகழப் பெறுதற்குத் தக்காரைக் 
கண்டுகொள்ள மாட்டுவாரல்ல ரென்பதும் , அருளிரக்கம் 
வாய்ந்த இறைவனே ஒரோ வொருகாற் காதலன்புடையாரை 
ஒன்று சேர்த்தற்பொருட்டுப் பொதுமக்கள் ஆக்குஞ் சாதி 
வேற்றுமைக் கட்டுப் பாடுகளை முற்றச் சிதைப்பனென்பதும் , 
சுந்தரமூர்த்திகள் என்னுஞ் சைவ அந்தணர் பெருமான் 
உருத்திரகணிகையர் குலத்திற் பிறந்த பரவை நாச்சியாரையும் 
வேளாள குலத்திற் பிறந்த சங்கிலி நாச்சியாரையுந் தமது 
காதல் சென்றவழியே மணந்து கொண்டமையானும் , அதற்கு 
முன் அவர்தஞ்சுற்றத்தார் அவரது தெய்வமாட்சி அறியாதே அவ 
ரியல்புக்குத் தகாத ஒருத்தியைத் தமது மரபினின்றும் எடுத்து 


சாதிவேற்றுமை அன்புக்கு மாறு 


29 


மணம் பொருத்தப் புக்ககாலையில் அதனை இறைவனே நேர் 
நின்று தடைசெய்து , பின்னர் அவரியல்புக்கு முழுது மொத்த 
பாவை சங்கிலியாரை மணம் பொருத்தினமையானுந் தெளி 
யப் படுகின்றன வல்லவோ ? காதலன்பு கொள்ளத்தக்காா 
இருவரைப் பொது மக்கள் அறிய மாட்டாமையும் , இறை 
வனே அவரை யறிந்து ஒன்று சேர்த்தலும் மாணிக்கவாசகப் 
பெருமான் அருளிச்செய்த , 
“ சொற்பால்அமிழ்திவள்யான்சுவை யென்னத்துணிந்திங்கனே 
நற்பால் வினைத் தெய்வந் தந்தின்று நான் இவளாம் பகுதிப் 
பொற்பு ஆரறிவார் புலியூர்ப்புனிதன் பொதியில் வெற்பிற் 
கற்பாவிய வரைவாய்க் கடிதோட்ட களவகத்தே 
என்னும் அருமைத் திருக்கோவையார் செய்யுளானும் இனிது 
புலனாகின்றன வல்லவோ ? 

ஆகவே , சைவசமயத்திற் பிறந்த ஒவ்வொருவருந் , தம் 
சமயாசிரிய ராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் நிலைநிறுத்திக்காட் 
டிய காதலின்ப வாழ்க்கை உலகில் நின்று நிலவுமாறு , தம் 
ஆண் பெண்மக்களை அத்தகைய உண்மையன்பின் மனைவாழ்க் 
கையில் அமரச்செய்து , நமது பழந்தமிழ்க் கொள்கையாகிய 
சைவ சமய நலத்தினை எங்கும்பாப்பி , நம்மக்களைப் பழிபாவங் 
களுக்கு ஆளாக்காது இளமைதொட்டே அவர்களது உள்ளம் 
உண்மையன்பில் ஊறி ஒளிரும் வண்ணஞ் செய்தல் மிகவும் 
இன்றியமையாததாகும் . 

இனிப் , பழந்தமிழ்க் கோட்பாடாகிய சைவசமய உண் 
மை இவ்வாறிருப்பவும் , இதனை அறியமாட்டாராய் , ஆரியக் 
குருக்கள்மார் தமது நலத்தின் பொருட்டுப் புனைந்து கட்டிக் 
கொண்ட சாதி வேற்றுமையினைக் குருட்டுப் பிடியாய்ப் 
பிடித்து , அவ்வலருந் தத்தம் சாதிவாம்பு கடவாது தத்தம் 
இனத்திலேயே உண்ணல் கலத்தல்களைச் செய்தல் வேண்டு 


30 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


மென்றும் , அப்பரும் அப்பூதிகளும் சாதிவேற்மை பாராது 
ஒருங்கிருந்து அளவளாவி உணவு கொண்டதும் , சுந்தர 
மூர்த்திகளும் அங்ஙனமே சாதிவேற்றுமை பாராது காதலன் 
பின் வழிச்சென்று பரவை சங்கிலியாரை மணந்து கொண் 
டதும் அப் பெரியார்க்கு ஒக்கும் , மற்று அவர்போல் உயர்ந்த 
பேரன்பு நிலையிலின்றி அன்பில்லா இழிந்த நிலைக்கண் நிற்கும் 
நம்மனேர் சாதிகுல வேற்றுமை கடந்து அவ்வாறு உண்ணல் 
கலத்தல்களைச் செய்தலா காதென்றுந் தம்மைக் கொழுத்த சை 
ரெனக் கூறிப் பெருமை பாராட்டிக் கொள்வார் சிலர் கூறு 
கின்றனர் . இவர்தங் கூற்று நம்மனோரை முன்னேற்றம் அடைய 
வொட்டாது பழிபாவங்களுட் படுக்குந் தீமையுடைத் தாதலை 
யும் , பண்டை நல்லாசிரியர் கொள்கைக ளெல்லாஞ் சாதி 
வரம்பைச் சிதைத்தொழிக்கும் பெற்றிய வாதலையுஞ் சாதி 
வேற்றுமையும் போலிச் சைவரும் என்னும் எமது நூலில் 
விரித்துக் காட்டி யிருக்கின்றேம் . இங்கேயும் இவர் கூற்றுப் 
பிழைபாடாதலைச் சிறிது காட்டுகின்றேம் . உயர்ந்தோராகிய 
நம் ஆசிரியர் காட்டிய ஓர் ஒழுக்கம் சிறந்த தொன்றாயின் , 
அது பிழைபாடிவதாயின் அவர்வழி நிற்கும் நாம் அவர்காட் 
டிய அம்முறையே ஒழுகக் கடமைப்பட்டிருக்கின்றோம் ; 
அவ்வாறன்றி அவர் காட்டிய அவ்வொழுக்கஞ் சிறந்த தல்லா 
தாய்ப் பிழைபடுவதொன்றாயின் நாம் அதனைப் பின்பற்றி நடத் 
தல் ஆகாது . அப்பரும் அப்பூதிகளுஞ் சாதிகுல வேறுபாடு 
களையே நோக்கிக்கொண் டிருந்தனராயின் அவர்க்குள்ள ஒப் 
புயர்வில்லாப் பேரன்பு பழுதுபடும் ; ஆதலால் , உயர்ந்ததாகிய 
அன்பைநோக்கி இழிந்ததாகிய சாதி வேற்றுமையினை அவர் 
அப்பாற் படுத்தினர் . அங்கனமே , சுந்தரமூர்த்திகளுஞ் சாதி 
வேற்றுமையினைப் பெரிதாக நினைந்திருந்தனராயின் , தம்மோ 
டொத்த சிவநேயச் சிறப்பும் போறிவும் பேரழகும் வாய்ந்த 
பரவையார் சங்கிலியார் என்னும் நல்லாரிணக்கத்தை இழந்து 


31 


சாதிவேற்றுமை எவர்க்கும் ஆகாது 


தையே 


விட்டவராகல் வேண்டும் ; மற்றுப் புனிதமாகிய அவருள்ளத் 
தெழுந்த பெருங் காதலன்போ அச் சாதி வேற்றுமையினை 
நறுங்கத் தொலைத்துப் பெறற்கரிய அந்நல்லாரிணக்கத்தை 
நாடிச் சென்றது . ஏனென்றால் , முற்றத் துறந்த பட்டினத் 
தடிகளும் , 
நல்லாரிணக்கமும் நின்பூசை நேசமும் ஞானமுமே 

அல்லாது வேறு நிலையுளதோ 
என்று அருளிச் செய்தன ரல்லரோ ? ஒருவர்க்கு உடலும் 
உயிருமாய் இருக்கத்தக்கார் அவராற் காதலிக்கப் பட்டவரே 
யல்லாற் பிறரல்லரே . ஏனையோர் இணக்கமெல்லாஞ் சிற்சில 
காலமே நிலைப்பது . தாய் தந்தைய ரிணக்கம் , புதல்வரிணக்கம் , 
ஆசிரியரிணக்கம் , தோழரிணக்கம் , உடன் பிறந்தா ரிணக்கம் , 
முதலியன வெல்லாஞ் சிற்சிலகாலமே நிகழ்வதன்றி , முழுதுந் 
தொடர்ந்து நிகழா . மற்றுக் , காதலன்பிற் சிறந்த கணவனும் 
மனைவியும் இணங்கும் இணக்கமோ அவர் தம் வாழ்நாளெல்லை 
யளவும் இரவும் பகலும் பிரியாதாய்த் தொடர்ந்து நிகழுந் 
தன்மையதாம் . அதிலும் அவர் அழகிலும் அறிவிலும் அன் 
பிலுஞ் சிவ நேயத்திலும் மிக்கவராயிருந்தால் அவர்தம் இண 
கத்தின் மாட்சியினையும் இன்பத்தினையும் எங்ஙனம் உரைக் 
கேம் ! எவ்வாறு புகழ்வேம் ! பார்மின்கள் அன்பர்களே ! சுந்தர 
மூர்த்திகட்கும் அவர்தம்மனைவியார்க்கும் வாய்த்த நேயமாட்சி 
எம்மால் அளப்பரிதாகலின் அவர் சாதிவேற்றுமை தொலைத் 
துக் கைக்கொண்ட அந் நேயம் எம்மனோர்க்கு வழிகாட்டும் 
மங்காப் பெருவிளக்கமாய் இருக்கற்பால தன்றோ ! 

சாதிவேற்றுமை எவர்க்கும் ஆகாது 
பெரியோரான அவர்க்காயின் சாதிவேற்றுமை கடத்தல் 
தகும் , சிறியோரான எமக்கோ அது தகாது என்பிரேற் , சிறி 
யோரான யாம் பெரியோராதல் எப்படி ? பெரியோர் காட் 
டிய நன் முறையினைப் பின்பற்றி யொழுகினாலன்றோ யர்மும் 


க் 


32 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


பெரியோராகலாம் . அவர் காட்டிய நன்முறையினைப் பின் 
பற்றாது எந்நேரமுஞ் சாதிச்சண்டையிலேயே செருக்குற்று 
மாழ்குவமாயின் யாம் பெரியோராதல் எவ்வாறு கைகூடும் ? 
அவர் காட்டிய பேரன்பு முறையினைக் கடைப்பிடியாது எந் 
நேரமும் அன்புக்கு மாறான வம்பிலேயே நாங் காலங்கழித் 
தால் நாம் பெரியோராதல் யாங்ஙனம் கைகூடும் ? பெரியோர் 
செய்ததொன்று தகாததென நமக்குத் தோன்றுமாயின் , 
அதனை நாம் செய்யாது விடலாம் . அப்பரும் அப்பூதியும் 
பேரன்பால் அளவளாவிச் சாதிவேற்றுமையினைப் பாராது ஒழு 
கியமுறை உயர்ந்ததா , தாழ்ந்ததா ? தாழ்ந்ததென்று கூற எவ 
ருமே ஒருப்படா ராதலால் , உயர்ந்த அந் நன்முறையைப் பின் 
பற்றி நடத்தலால் நமக்குவரும் இழுக்கென்னை ? எல்லா மக் 
களும் ஒரு தந்தையின் பிள்ளைகளே யாதலால் அவரெல்லா 

ன் பிறப்புரிமை பாராட்டி எல்லாவாற்றாலும் ஒருங்கு 
அளவளாவுதலே நன்றென்று ஏசுநாதரும் மகமது நபியுங் 
கூறிய அறிவுரைகளைக் கேட்டு மேல்நாட்டு மக்களெல்லாரும் 
ஏதொரு வேறுபாடுமின்றி ஒன்றுபட்டு ஒழுகி உலகிற் சீருஞ் 
சிறப்பும் எய்தி வருதலைக் கண் கூடாகக் கண்டுவைத்தும் , நம் 
தெய்வ ஆசிரியர்கள் ஒன்றேகுலமும் ஒருவனேதேவனும் 
என்று முடித்துக்கூறிய அறவுரையினை நாம் கடைப்பிடியாது , 
வாழ்நாள் எல்லையளவுஞ் சாதியிறுமாப்புப் பேச்சையே பேசிக் , 
கூற்றுவனுக்கு இரையாய் ஒழிதல் பிறநாட்டவராற் பெரிதும் 
இழித்துரைக்கப்படுகின்றதன்றோ ? சாதிவேற்றுமையால் நாம் 
பெற்ற நலம் என்னை ? ஒரு சிறு நலமாயினும் இருந்தால் 
அதனை நாம் கைக் கொள்ளலாம் . ஆனால் , ஒருவன் தன்னை 
யுயர்ந்த சாதியானாகச் செருக்குடன் உயர்த்துப்பேசிப் , பிற 
னொருவனை இழிந்த சாதியானாக இழித்துரைக்குங்கால் , அங் 
நனிம் இழிக்கப்பட்டவன் எவ்வளவு மனம் நைகின்றான் ! 
அவன் ஆண்மையுடையவனா யிருந்தால் தன்னை இழித்துக் 


r 


சாதிவேற்றுமை எவர்க்கும் ஆகாது 


33 


பேசினவனைத் தானும் இழித்துப்பேச அதனால் இருவர்க்குள் 
ளுங் கலாம் விளைகின்றதன்றோ ? இவ்வாறு அன்பினைத் 
சிதைத்து ஒற்றுமையினைப் பாழ்படுத்துஞ் சாதிவேற்றுமையினை 
நம் ஆசிரியன்மா ரெல்லாரும் ஒருங்கே யுதைத்துத்தள்ளி 
அன்பின் வழியராய் நடந்து காட்டியிருக்கையில் , நாம் அவ 
ரைப் பின்பற்றாது போவமாயின் , அது நம் ஆசிரியர்க்குச் 
செய்த பெரும்பிழையாய் நம்மைச் சைவசமயத்திற்குப் புறம் 
பாக்குமென்று திண்ணமாய் உணர்மின்கள் ! 

அற்றன்று , நம் ஆசிரியர் நடந்துகாட்டிய முறைகளை நாம் 
அவர் நிலைக்கு ஏறும் வரையிற் பின்பற்றலாகாதென் றுரைப் 
பீர்களாயின்; நம் ஆசிரியன்மார் அன்புக்கே உயர்வுகொடுத் 
துச் சாதிவேற்றுமையினைத் தாழ்த்தினால் , நாம் அவர்க்கு 
மாறாய்ச் சாதிக்கு உயர்வு கொடுத்து அன்பைக் கீழ்ப்படுத்தல் 
வேண்டும் ; அவர்கள் பொய்சொல்லாதே , புறங்கூறாதே என் 
றால் , நாம் பொய்சொல்லிப் புறங்கூறித் திரிதல் வேண்டும் ; 
அவர்கள் குடியாதே , கொலை செய்யாதே யென்றால் , நாம் 
குடித்துக் கொலை செய்தல் வேண்டும் ; அவர்கள் சிவத்தை 
வணங்கு, அடியார்க்குத் தொண்டுசெய் என்றால் , நாம் சிவத் 
தை வணங்காமல் அடியார்க்குத் தீமைசெய்தொழுகல் வேண் 
டும் . ஏனென்றால் , கீழ் நிலைக்கண் நிற்கும் நாம் மேல் நிலைக் 
கண் உள்ளார் சொன்னவைகளையுஞ் செய்தவைகளையும் ஏற் 
றல் கூடாதென்பது குருட்டுச் சைவர் கொள்கையன்றோ ? 
ஆனால் , இக்குருட்டுச்சைவர் கூற்றை நம்மனோர்கேட்டு அதன் 
படி நடக்கப் புகுவராயின் இந்நாடு காடாய் , இந்நாட்டின் 
கண் உள்ள மக்கள் காட்டின்கண் உள்ள விலங்கின் கூட்டங் 
களாய் மாறுதல் திண்ணமாகலின் , ஏனைநாடுகளிலுள்ள மக்க 
ளோடொப்ப நாமுங் கல்வியிலுங் கடவுள் வழிபாட்டிலும் 
அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ்க்கையின்பத்திலும் மேன் 
மேல் முன்னேற்றம் அடைதலையேபெருநோக்கமாய்க்கொண்டு , 


5 


34 


பழந்தமிழ்க்கொள்கையே சைவசமயம் 


* நம் செந்தமிழ்த் தொல்லாசிரியராகிய தொல்காப்பியனாரும் 
அவர் வழி பிழையாதுவந்த திருவள்ளுவர் சைவ நாயன்மார் 
சைவகுரவர் சந்தானகுரவர் முதலான சான்றோருஞ் சொல்லி 
யுஞ் செய்துங் காட்டிய அன்பினை உயிராய்க் கொண்ட இன்ப 
வாழ்க்கையில் வாழ்தலிலேபே கருத்தூன்றக் கடவோமாக ! 

! 
செல்வப்பொருள் இயல்பு 

இன்பமும் பொருளும் அறனும் 
என்று ஆசிரியர் தொல்காப்பியனார் வகுத்த மூன்றில் முதற் 
கண் நின்ற இன்பத்தைப் பற்றி இதுகாறும் ஆராய்ந்தோம் . 
இனி , இம்மைக்கண் நிகழும் இன்பவாழ்க்கையானது , வறு 
மையும் அதனால்வருந் துன்பமும் இன்றி இனிது நடைபெறு 
தற்கும் , இங்ஙனமேமறுமையின்பத்தைவேட்டுச்செய்யப்படுவ 
தாகிய தவவொழுக்கமும் பிறருதவியை எதிர்பாராமற் செய் 
யப்படுதற்குஞ் செல்வப்பொருள் இன்றியமையாது வேண்டப் 
படுவதெனத் தொல்காப்பியனார் , 
“ மேவிய சிறப்பின் ஏனோர் படிமைய 
முல்லை முதலாச் சொல்லிய முறையாற் 
பிழைத்தது பிழையா தாகல்வேண்டியும் 

இழைத்த ஒண்பொருள் முடியவும் பிரிவே " 
என்று கூறுதலானும் , திருவள்ளுவனார் , 

" அருளில்லார்க் கவ்வுலகம் இல்லைப் பொருளில்லார்க் 

கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு 
என்றும் , 
அறன் ஈனும் இன்பமும் ஈனுந் திறனறிந்து 

தீதின்றி வந்தபொருள் 
என்றுங் கூறுதலானுஞ் செல்வப் பொருள் ஈட்டும் வகையில் 
நம் ஆசிரியர் கொண்ட கருத்தும் நம்மால் ஆராயற்பாலதா 
யிருக்கின்றது . செல்வப் பொருள் இங்ஙனம் இம்மை மறு 
மைப் பேறுகளை அடைவித்தற்கு இன்றியமையாக் கருவியா 


செல்வப்பொருள் இயல்பு 


35 . 


மை 


யிருத்தலானுங் , கல்வி யறிவு வாயாதவர்கட்கு அதனை ஒழுங் 
கான நன் முறையில் ஈட்டும்வகையும் , ஈட்டிய அப்பொருளை 
அவ்வாறே நன்முறையிற் செலவுசெய்து இம்மை மறுமை யின் 
பங்களை எய்தும் வகையுஞ் சிறிதுமே விளங்கா . அதுவேயு 
மன்றி , ஒருகால் ஊழ்வினைவயத்தாற் கல்வி யறிவு வாயாதவர் 
கட்குச் செல்வம் வரின் , அதனைப் பயன்படுத்தும் வழி தெரி 
யாராய் , அதனையே தெய்வமாக்கொண்டு அவர் இம்மை மறு 

நலங்களை ஒருங்கே இழந்துவிட்டுச் சிலநாளில் அப்பொ 
ருளை இங்கேயே வைத்துவிட்டு இறந்தொழிதலையும் , அவர்க் 
குப்பின் அப்பொருளைக் கைக்கொள்வோர் குடிக்குங் கூத்திக் 
குங் கொலைக்குங் கோணவழக்குக்கும் வெறும்பட்டப்பெயர்க் 
கும் வாரியிறைத்து அதனைச் சிலநாட்களில் அழித்து விடுதலை 
யுங் கண்ணெதிரே காண்கின்றேம் . ஆகவே , நிலையில்லாத 
செல்வப்பொருளை நன்முறையில் ஈட்டுதலும் , அதனை நன் 
முறையிற் பயன் படுத்தலும் நிலையான சிறந்த கல்விப்பொரு 
ளைச் சிறந்தமுறையிற் பெற்றார்க்கன்றி ஏனையோர்க்குக் கை 
கூடாமை எளிதில் அறியப்படும் . 

கல்விப் பொருள் மாட்சி 
இவ்வுண்மையை நன்றாகப் பாகுபடுத்துணர்ந்த நம் முன் 
னோர்கள் பொருளைப்பற்றிப் பேச வருங்கா லெல்லாம் , அத 
னைக் கல்விப் பொருள் செல்வப் பொருள் என இரு கூறாகப் 
பகுத்து , முதலிற் கல்விப் பொருள் மாட்சியினை வலியுறுத்திப் 
பேசி , அதன்பிறகே செல்வப் பொருளைப் பற்றிப் பேசாநிற் 
கின்றனர் . இது , நம் முதலாசிரியரான தொல்காப்பியனார் 
இவ்விருவகைப் பொருளையும் பெறும் பொருட்டு இளைஞர்கள் 
வேறு நாடு நோக்கிச் செல்லும் பிரிவுகளில் நூல்ஓதுதர்குப் 
பிரியும் பிரிவை முன்வைத்துப் , பொருள்தேடுதற்குப் பிரியும் 
பிரிவை அதன் பின் வைத்து அகத்திணையிய லிற் பிரிவிலக் 
கணம் வகுத் துரைத்தமையானும் , அவர்வழி வந்த திரு 


36 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


வள்ளுவ நாயனாரும் அங்ஙனமே பொருட்பாலிற் கல்வியை 
முன் வைத்து , அதற்குப் பல அதிகாரங்கள் கடந்து போய்ச் 
செல்வத்தைப் பின்வைத் துரைத்தமையானும் நன்கறிகின் 
றோம் . எனவே , ஒருவர்க்கு எஞ்ஞான்றும் அழியாப் பெருஞ் 
செல்வமாவதுந் , தன்னைப் பயின்றாரை எழு பிறப்புக் 
தொடர்ந்து செல்வதும் , தன்னைத் தொடர்ந்து பயில்வார்க்கு 
அம் முறையே அவரறிவினை மேலும் மேலும் விளங்கச் செய் 
வதுந் , தன்னைப்பயின்றவரையே கண்ணுடையவராக்கித் தன் 
னைப் பயிலாதவர் கண்ணைப் புண்ணெனச் செய்வதுங் கல்விச் 
செல்வமே என்பார் , 
கேடில் விழுச்செல்வங் கல்வி யொருவற்கு 
மாடல்ல மற்றுப்பிற எனவும் , 
" ஒருமைக்கட் டான் கற்ற கல்வி யொருவற் 
கெழுமையும் ஏமாப்புடைத்து எனவும் , 
தொட்டனைத் தூறும் மணற்கேணி மாந்தர்க்குக் 
கற்றனைத் தூறும் அறிவு ” எனவும் , 
கண்ணுடைய ரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு 

புண்ணுடையர் கல்லாதவர் ” எனவுந் 
தெய்வத் திருவள்ளுவரும் ஓதியருளினார் . ஆரியநூலார் பொ 
ருளற்ற கர்மங்கட்கும் பிறப்பினாற் சாதிக்கும் உயர்வு சொல் 
லுதல் போல் , நம் ஆசிரியர் எவருஞ் சொல்லாமையும் , நம் 
ஆசிரியர் எல்லாருங் கல்விக்கே உயர்வுசொல்லிக் கல்வி கல் 
லாமற் சாதிபற்றி உயர்வு தேடுவார்க்கு இழிவு சொல்லுதலும் 
ஆரிய நூலார் ஒரு சில வகுப்பினரே கல்வி கற்றற்குரியர் , 
ஏனையோர் அதற்குரிய ரல்லர் என்று சொல்லுதல் போலாது 

ஆசிரியன்மா ரெல்லாருங் கல்வி கல்லாதவர் எவரா யிருப் 
பினும் அவர் விலங்குகளை யொப்பரென வலியுறுத்தலும் , 
மேற்பிறந்தா ராயினுங் கல்லாதார் கீழ்ப்பிறந்துங் 
கற்றார் அனைத்திலர்பாடு ” ( திருக்குறள் . ) என்றும் , 


நம் 


கல்விப் பொருள் மாட்சி 


37 


கல்லாத மூடரைக் காணவும் ஆகாது 
கல்லாத மூடர்சொற் கேட்கக் கடனன்று 
கல்லாத மூடர்க்குக் கல்லாரே நல்லராம் 
கல்லாதமூடர்கருத்தறியாரே ” ( திருமந்திரம் :) என்றும் , 
" கல்லார்நெஞ்சின் 

நில்லான் ஈசன் ( சம்பந்தர் தேவாரம் ) என்றும் , 
“‘ ‘ கல்லாதார் மனத்தணுகாக் கடவுள் தன்னைக் ( என்றும் , 

கற்றார்கள்உற்றோருங்காதலானை ” -- ( அப்பர் தேவாரம் ) 
" விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் 

கற்றாரோடு ஏனையவர் ” ( திருக்குறள் .) என்றும் 
போந்த அவர் தம் அறிவுரைகளால் தெளியப்படுகின்றன 
அல்லவோ ? 

நம் ஆசிரியன்மாரே யன்றிப் பண்டை நாளில் இருந்த 
நம் தமிழ் வேந்தர்களுங் கல்விக்குங் கற்றார்க்கும் உயர்வு தந்து 
வந்தனரே யல்லாமற் சாதி முதலிய பிறிது ஏதும் பற்றி எவர்க் 
கும் உயர்வு கொடுத்தனரல்ல ரென்பதற்கு , 
உற்றுழி யுதவியும் உறுபொருள் கொடுத்தும் 
பிற்றைநிலை முனியாது கற்றல் நன்றே ; 
பிறப்போ ரன்ன உடன் வயிற் றுள்ளுஞ் 
சிறப்பின் பாலால் தாயுமனந் திரியும் ; 
ஒருகுடிப் பிறந்த பல்லோ ருள்ளும் 
மூத்தோன் வருக என்னாது அவருள் 
அறிவுடையோன் ஆறு அரசுஞ் செல்லும் ; 
வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளுங் 
கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் 

மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே . ” 
என்றுபாண்டிவேந்தனான ஆரியப்படைகடந்தநெடுஞ்செசழி 
யன் கல்வியையுங் கற்றாரையும் உ பர்த்திச் சாதி யுயர்வினைக் 
கீழ்ப்படுத்துரைத்தமை ஒருபெருஞ் சான்றாப் விளங்குகின்ற 


33 


பழந்தமிழ்க்கொள்கையே சைவசமயம் 


தன்றோ ? இன்னும் , முன்னொருகால் மோசிகீரனார் என்னும் 
நல்லிசைப் புலவர் , சேரமான் தகடூரெறிந்தபெருஞ்சேரலி 
ரும்பொறை என்னும் வேந்தர் பெருமானது அரண்மனைக்குட்ட 
சென்றபோது , அங்கே அவ் வேந்தனது முரசுவைக்குங் கட் 
டில் மிக மெல்லிதாய் அழகிதா யிருக்கக்கண்டு , அதன்கட் 
படுத்து உறங்கினால் எத்துணை இனிதாயிருக்குமெனநினைந்து , 
அதன்மே லேறிச் சிறிது படுத்தவர் , அதன் மென்மையால் 
அயர்ந்து உறங்கி விடுவாரானார் . அப்போது அங்கு வந்த அவ் 
வேந்தர் பெருமான் , தன் தூய கட்டிலின் மேல் அவர் படுத் 
துறங்குதலைக் கண்டு , சிறிதுஞ் சினங்கொள்ளானாய் அதற்கு 
மகிழ்ந்ததோ டமையாது , அவர் இன்னும் இனிதாய் உறங்கல் 
வேண்டுமென விரும்பி அருகிருந்த ஒரு கவரி கொண்டு 
அவர்மேல் மென்காற்றுப்பட நின்று வீசுவானானான் ; இதற் 
குள் விழித் தெழுந்த அப்புலவர் பெருமான் அவ்வரசன்றன். 
பேரன்பினையும் பெருந்தகைமையினையும் வியந்து , 
மாசற விசித்த வார்புறு வள் பின் 
மைபடு மருங்குல் பொலிய மஞ்ஞை 
ஒலிநெடும் பீலி யொண்பொறி மணித்தார் 
பொலங்குழை யுழிஞையொடு பொலியச் சூட்டிக் 
குருதி வேட்கை யுருகெழு முரசம் 
மண்ணிவாரா அளவை , எண்ணெய் 
நுரைமுகந் தன்ன மென்பூஞ் சேக்கை 
அறியாது ஏறிய என்னைத் தெறுவர 
இருபாற்படுக்கும் நின்வாள்வாய் ஒழித்ததை 
அதூஉஞ் சாலும் நற்றமிழ்முழுது அறிதல் 
அதெனொடும் அமையாது அணுகவந்து நின் 
மதனுடை முழவுத்தோள் ஓச்சித் தண்ணென 
வீசியோயே ! வியலிடங் கமழ 
இவண் இசை யுடையோர்க் கல்லது அவணது 


கல்விப் பொருள் மாட்சி 


39 


உயர்நிலை யுலகத்து உறையுள் இன்மை 
விளங்கக் கேட்ட மாறுகொல் 

வலம்படு குரிசில்நீ ஈங்கிது செயலே ” 
என்று அவன்றன் தமிழ் மொழி யன்பைப் பெரிது பாராட்டி 
னர் . இங்ஙனமே தமிழ் கற்ற சான்றோர்க்கு அக்காலத் 
திருந்த சேர சோழ பாண்டியர்கள் பல வகையால் உதவி 
செய்து அவர்களைச் சிறப்பித்த வரலாறுகளை எடுத்துரைக்கப் 
புகுந்தால் அதற்கு நேரங்காணாது ; ஆயினும் ஒன்றே யொன்று 
காட்டல்வேண்டும் . கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என் 
னும் புலவர் பெருமான் பட்டினப்பாலை " யென்னும் அருந் 
தமிழ்ப் பாட்டொன்றைப் பாடிக்கொண்டு சென்றபோது , 
அதன் சொற்சுவை பொருட் சுவையினைக் கண்டு வியந்த 
சாழர்வேந்தனான கரிகாற்பெருவளத்தான் அவர்க்குப் பதி 
னாறு நூறாயிரம் பொன் பரிசளித்தான் . 

பாருங்கள் அன்பர்களே ! இவ்வாறு கல்விப் பொரு 
ளானது செலவப்பொருளினுஞ் சிறந்ததென்று நம் தெய்வ 
ஆசிரியரும் அவரது மெய்வழி கடைப்பிடித்து ஒழுகிய வேந் 
தர்களுஞ் செல்வர்களுங் கருதி அதனையும் அதனைக் கற்றாரை 
யுந் தம் உயிரினுஞ் சிறக்க வைத்துக் கொண்டாடினமையா 
லன்றோ , தனித்தமிழ் விழுப்பம் மலிந்த அரும் பெரு நூல் 
களை நாம் இன்று பெறும்பேறு பெற்றோம் ! 

இஞ்ஞான்றைத் தமிழ் நிலை 
மற்று , இக்காலத் துள்ளவர்களோ அழிவில் பெருஞ் 
செல்வமாகிய தமிழ்க் கல்வியைப் பாராட்டாதும் , தமிழ்கற்ற 
வர்களைப் பாதுகாவாதும் , தமது செல்வத்தையே தெய்வமாகக் 
கருதி அதனை மேன்மேற் பெருக்குதற்கும் , தம்முடம்போடு 
அழிந்து மாய்வனவாகிய அரசியல் நிலைகளும் போலிப்பட் 
டங்களும் அடைதற்கும் , தமது நினைவை அல்லும்பகலும் 
ஈடு படுத்தி அதன்கண் மட்டுமே முயற்சி யுடையராய் 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


முனைந்து நிற்கின்றனர் ! இதனால் தமிழ்க் கல்வி வளஞ் 
சுருங்கி வருவதோடு , தமிழ் கற்ற அறிஞர்களும் தமது வாழ்க் 
கைக்கு வேண்டும் பொருள்வருவாய் இன்றி மிடிப்பட்டுத் 
துன்புறுகின்றனர் ! நந் தமிழ் நாட்டவர்கள் தமது . தாய் 
மொழியை நிரம்பக் கற்றுத் தேர்ச்சி பெறுதற்கு இடனின்றித் 
தத்தளிக்கையில் , நம் செல்வர்கள் அயல்நாட்டு மொழியாகிய 
ஆங்கிலத்தின் பயிற்சி மிகுதற்கும் , ஆங்கிலக் கல்விச்சாலைகள் , 
வடமொழிக் கல்லூரிகள் , இந்தி மொழிக் கல்லூரிகள் நாட்டு 
தற்கும் பொருள் உதவி செய்கின்றனர் . " தன்னைப் பெற்ற 
தாய் கிண்ணிப் பிச்சை வாங்கத் , தம்பி கும்பகோணத்திற் 
கோதர்னஞ் செய்கின்றான் என்னும் பழ மொழியோ 
டொப்ப , நம் தாய்மொழிப் பயிற்சி சிறிதுஞ் செவ்வனே நடை 
பெறா இந்நாளில் , அரசினர் உதவியால் ஆங்கிலமொழி 
பயிற்சி எங்கும்பரவிக்கிடக்கும் இந்நாளில் , இறந்துபட்ட வட 
மொழியினையும் வடநாட்டவர் வழங்கும் இந்தி மொழியினை 
யும் பயில்கவென்று கூக்குரலிடுவார் தொகை பெருகும் இந் 
நாளில் , வங்காளம் தெலுங்கு மலையாளம் முதலான மொழி 
கட்கு உரியோர் புகழத்தக்க முறையில் தத்தம் மொழிப்பயிற் 
சியினைப் பெருகச்செய்தற் பொருட்டு அவ்வம்மொழிகளிற் 
பல் கலைக் கழகங்கள் திறப்பித்துவரும் இந்நாளில் , நம் தமிழ் 
நாட்டுச் செல்வர்கள் மட்டும் நம் தமிழ் நாட்டவர் முன்னேற் 
றத்திற்கு இன்றியமையாததான தமிழ்மொழிப் பயிற்சிக்குச் 
- செலவிடாமற் பிறமொழிப் பயிற்சிக்குச் செலவிடுதல் ஐயகோ ! 
கொடிது ! கொடிது ! நம் தமிழ்நாட்டு மக்களின் பேருழைப் 
பினைக் கொண்டு பெரும் பொருள் தொகுத்து வைத்திருக் 
குஞ் செல்வர்கள் , அம்மக்களின் உதவிக்குக் கைம்மாறாக 
வாவது அவர்க்குரிய தமிழ்மொழிப் பயிற்சியினைப் பெருகச் 
செய்ய வேண்டியவர்களா யிருக்க , அரசினராற் றாம் பெறும் 
வரிசைகள் குறித்து அவர்கள் அதனை அயல் மொழிப் பயிற் 


இஞ்ஞான்றைத் தமிழ் நிலை 


41 


சிக்குச் செலவழித்தல் நன்றி மறந்த குற்றமாமன்றோ ? அயல் 
மொழிப் பயிற்சியினை எவ்வளவுதான் இங்கே பரவ வைத் 
தாலும் , அதன் உதவி கொண்டு நந் தமிழ்மக்களைச் சிறிதும் 
முன்னேற்றல் இயலாது . நந் தமிழ்மக்களை முன்னேற்றுதல் 
அவர்தந் தாய்மொழியாகிய தமிழ் ஒன்றினாலே தான் கைகூடும் 
என்பதை நந் தமிழ்நாட்டுச் செல்வர்கள் கருத்திற் பதிக்கக் 
கடவராக ! மேலும் , நந் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிர நாழிகை 
வழி விலகிக்கிடக்கும் மேல்நாட்டி லுள்ள கிறித்தவக் குரு 
மார்கள் இந்நாட்டுக்கு வந்து , நூறாயிரக் கணக்காகத் தம் 
நாட்டுமக்கள் தந்த பொருளைச் செலவிட்டு , இங்குள்ள நாடு 
நகரங்களிலுஞ் சேரிகளிலும் பல்லாயிரக் கணக்கான கல்விச் 
சாலைகள் திறப்பித்தும் மாதாகோவில்கள் கட்டுவித்தும் இந் 
நாட்டவர் எல்லார்க்கும் ஏதொரு வேற்றுமையும் இன்றிக் 
கல்வி கற்பித்துங் கடவுள் உணர்ச்சி யுண்டாக்கியும் பேருதவி 
புரிந்துவராநிற்க , நம் நாட்டு ஏழைமக்கள் ஒரு நாளுக்கு 
ஒருவேளை நல்லுணவுமின்றிப் பட்டினியும் பசியுமாய்க் கிடந்து 
நெற்றித் தண்ணீர் நிலத்தில்விழப் பாடுபட்டுத் தேடிக் கொடுக் 
கும் பெரும்பொருளைப் பேழை பேழையாய் வைத்திருக்கும் 
செல்வர்கள் , தமது பெருமைக்கும் தமது நலத்திற்கும் தம் 
மனைவி மக்களின் ஆடை அணிகலங்கட்கும் தம் வேடிக்கை 
விளையாட்டுகட்குமாகத் தமது பெரும் பொருளைச் செலவு 
செய்து கொண்டு தமக்கு அப்பொருளைச் சேர்த்துக் கொடுக் 
கும் ஏழைகளிற் பெரும்பாலாரைத் தீண்டாதவரென ஒதுக்கி 
வைத்தும் , அவர்க்கு நல்லுணவும் நல்வெள்ளாடையுங் கூடக் 
கொடாதும் , அவர் வணங்குதற்குத் தம் கோயில்களில் உள் 
வருதல்கூடத் தகாதென விலக்கியும் , அவர் தம் மக்களோடு 
ஒப்ப இருந்து கல்வி பயிலுதலும் ஆகாதென அவரைத் துரத்தி 
யும் அவ்வேழை மக்கட்குப் பெருங் கொடுமை செய்துவால் 
தெய்வத்திற்கு அடுக்குமா ? " ஏழை யழுத கண்ணீர் கூரிய 


6 


42 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


வாள் ஒக்கும் ” என்னும் பழமொழிப்படி , நம் ஏழைமக்கள் 
படுந் துயரமானது , அத்துயரத்திற்கு ஏதுவாய் நிற்குஞ் செல் 
வர்களையுங் குருமார்களையுஞ் சுவடறத் தேய்த்து மாய்க்குங் 
காலம் இறைவனது சினத்தால் விரைந்து அணுகு கின்றதென்று 
ஓர்மின்கள் ! ஓர்ந்து , எல்லா மக்களுக்கும் கல்விப் பயிற்சி 
இன்றியமையாத தெனவும் , அக் கல்வியாகிய விளக்கைக் 
கொண்டு எல்லாம்வல்ல சிவபிரான்றன் பேரின்ப வெள்ளத் 
தைத் தெரிந்து சென்று அவ்வின்பத்தை நுகரவம்மின்களென 
வும் நம் சைவச்மய ஆசிரியர்கள் இடைவிடாது அறிவுறுத்தி 
வந்த அருட்பான்மையினைக் கடைப்பிடியாக எடுத்துக்காட்டி 
மக்களெல்லாரையும் அழைத்த , 
" காகம் உறவு கலந்துண்ணக் கண்டிர் அகண்டாகாரசிவ , 
போகம் எனும் பேரின்பவெள்ளம் பொங்கித் ததும்பிப் 
பூரணமாய் , ஏக வெளியாய்க் கிடக்குதையோ ! இன்புற் 
றிட நாம் இனியெடுத்த ; தேகம்விழும்முன் புசிப்பதற் 

குச் சேரவாருஞ் செகத்தீரே 
என்னுந் தாயுமான அடிகளின் பழந் தமிழ்ச் சைவக் கோட் 
பாட்டைக் கடைப்பிடித்து உண்மைச் சைவராகிய நாம் நம்மவ 
ரெல்லார்க்கும் நம் அருந்தமிழ்த் தெய்வக் கல்வியைப் புகட்ட 
முன் நிற்போமாக . 

செல்வத்தின் பயன் 
இனி , நம் தெய்வ ஆசிரி பர் தொல்காப்பியனார் பொரு 
ளைக் கல்விப்பொருள் செல்வப்பொரு ளென இரண்டாகப் 
பகுத்து , என்றும் அழியாததாய் மக்களுயிரின் அறிவை 
விளக்கி அவ்வுயிரைப் பிறவிகடோறுந் தொடர்ந்து செல்லும் 
விழுப்பம் உடைமைபற்றிக் கல்வியை முதல் நிலைக்கண் வைத் 
துங் , கல்விபோல் அழியாச் சிறப்புடைய தன்றாயினும் அக் 
கல்வியைப் பயன்படுத்தற்கும் உலகியல் ஒழுக்கம் நடை பெறு 
வித்தற்கும் இன்றியமையாததாதல் பற்றிச் செல்வத்தை அதன் 


. 


" " என் 


, 
செல்வத்தின் பயன் 

43 
பின்நிலைக்கண் வைத்தும் அவ்விரண்டும் அன்பினால் உந்தப் 
பட்டு மேலும் மேலும் அவ் அன்பினை வளர்த்துப் பரவச்செய் 
தற்கே கருவியாதல் வேண்டுமென “ இன்பமும் பொருளும் 
அறனும் என்றாங்கு , அன்பொடு புணர்ந்த ஐந்திணை 
னுஞ் சூத்திரத்தில் ஆணைதந் திருக்கின்றார் . 

ஆகவே , கல்வி 
யானது அறிவை விளக்குங் கருவியாதலோடு எல்லாஉயிர்களி 
னகத்துந் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கும் அன்பு என்னும் 
தேனைப் புறத்தே ஒழுகச் செய்து , உலகத்தை அத் தேன்பெருக் 
கிற் படிவித்து இன்புறச்செய்தல் வேண்டும் என்றுஞ், செல்வ 
மானது அக்கல்விக்குத் துணையாய் அதனையும் அன்பையும் 
வளரச் செய்தற்குக் கருவியாதல் வேண்டு மென்றும் நாம் 
தெளியப் பெறுகின்றன்ம் ; அன்பர்களே ! 

ஆனால் , இஞ்ஞான்றுள்ள மக்களிற் கல்வி கற்பாருஞ் 
அன்பினை வளர்த்தற்பொருட்டேயா மென்றுஞ், செல்வந் தொ 
குப்பது தமக்கு மட்டுமேயன்றிக் கல்விக்குங் கற்றார்க்கும் வறி 
யார்க்கும் அறத்திற்கும் பயன்படுத்தற் பொருட்டேயா மென் 
றும் உணர்கின்றா ரில்லை ; கல்வி கற்பது பெரும்பொருள் தொ 
குப்பதற்கே என்று பிழையாக நினைக்கின்றார்கள் ; ஆசிரியர் 
தொல்காப்பியனாரும் அவர்வழி வந்த திருவள்ளுவர் முதலிய 
சான்றோருமோ, அன்புவளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்குமே 
கல்விகற்றல் வேண்டுமென மொழியாநின்றார் . நம் ஆசிரியர் 
அறிவுரையைத் தழுவாத நம்மக்களோ பொருளீட்டுதல் ஒன் 
றன் பொருட்டாகவே கல்விகற்றலும் அதனைப் பயன்படுத்த 
லுஞ் செய்துவருதலால் விளையுந் தீமைகள் அளவில்லாதன 
வாய்ப் பெருகுகின்றன ! பொருட்பேறு ஒன்றையே கருது 
வோர் பிறர் நலங் கருதுவரோ ! தம்மினும் ஏழைகளாய் இருப் 
பவர் பொருள்களையுங் கவர்ந்து கொள்ளவன்றோ சூழ்ச்சி 
செய்கின்றனர் ! இரவில் திருடுந் திருடர்க்கும் , வழிமறித்துக் 


44 | 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


. 


கொள்ளையடிக்கும் வழிப்பறிகாரர்க்குங் , கல்வியை உதவி 
யாய்க்கொண்டு உயர்நிலைகளாகிய மாறுகோலம் பூண்டு கைக் 
கூலி வாங்கும் பகற்கொள்ளைக்காரர்க்கும் வேறுபாடுண்டோ 
சொன்மின்கள் ! இங்ஙனமே செல்வப்பொருளைக் கொண்டு 
மேலும் மேலுஞ் செல்வத்தைத்திரட்டிச் சேர்ப்பவர்கள் எத்த 
னையோ ஏழைக்குடும்பங்களைப் பாழாக்கிச் செல்வர்களாகின் 
றார்கள் ! ஆங்கிலம் வடமொழி முதலானவைகளை எவ்வளவு 
கற்றாலும் என்ன பயன் ! அன்புக்கும் அறிவுக்கும் பயன்படுத் 
தற் பால்வான கல்வியையுஞ் செல்வத்தையும் மேலுந் திரண்ட 

சல்வத்தை மேன் மேற் பெருக்குதற்குப் பயன்படுத்தலால் எத் 
தனைகொலைகள் ! எத்தனை அழிவழக்குகள் ! எத்தனை புனை 
சுருட்டுகள் ! எத்தனைகொடும் பொய்கள் ! நாடோறும் நாழிகை 
தோறும் அடுத்தடுத்துநிகழாநிற்கின்றன! இவ்வளவு தீங்குகள் 
செய்து ஈட்டிய பொருளை ஈட்டியவனாவது நிலையாக இருந்து 
நுகர்கின்றனனா ? அதுவும் இல்லையே ! பருநோய்கொண்டு 
நீள வருந்தியோ , நுண்ணோப்கொண்டு சடுதி பிற் செத்தோ, 
தாய் அலறத் , தந்தை யலற , மனைவி யலற , மக்கள் அலற எங் 
கோ மாயமாய் மறைந்து போய் விடுகின்றனனே ! அவன் அவ் 
வளவு பிறரைத் துன்புறுத்தித் தொகுத்த பொருளில் ஓர் எள் 
ளளவாவது கூடச்சென்றதா ? இல்லையே ! 
“ அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டேவிழி அம்பொழு 
மெத்திய மாதரும் வீதிமட்டே விம்மிவிம்மியிரு 
கைத்தலை மேல்வைத் தழுமைந்தருஞ் சுடுகாடுமட்டே 

பற்றித் தொடரும் இருவினைப் புண்ணிய பாவமுமே ” 
என்ற பட்டினத்தடிகள் பொன்மொழியின்உண்மை நாடோ 
றும் - நம் கண்ணெதிரே நிகழ்ந்து வருகையிற் , கல்விகற்றவர் 
நிலையில்லாத பொருளின் பொருட்டே அதனைப் பயன்படுத்த 
லுஞ் , செல்வமுடையவர் மேலுஞ் செல்வம் பெறுதலையே கரு 
திப் பிறர் பொருளைப் பலவழியாற் கவர்தலும் எவ்வளவு கொடு 


45 


அறம் ஒன்றே 


மை ! எவ்வளவு பேதைமை ! “ ஒருவன் உலகமெல்லாம் பெற் 
றாலுந் தன்உயிரை இழந்து விடுவனாயின் யாது பயன் ” என்ற 
ஏசு முனிவருரையின் உண்மையை நினைந்து பார்மின்கள் ! 
இப்பிறவியிற் கற்றதும் பொருள் ஈட்டியதும்போலவே ஒரு 
வொரு பிறவியிலுஞ் சென்று கற்றலும் பொருள் ஈட்டலுஞ் 
செய்ய வேண்டியவரான மக்கள் அவ்விரண்டையும் அடுத் 
தடுத்துச் செய்தலில் அலுப்புறல் வேண்டாமேர் ! அவ்விரு 
வகைப் பொருளாலும் அன்பையும் அறிவையும் வளர்த்துப் 
பிறவியைத் தூய்மை செய்து இறைவனது திருவடிப் பேரின்பத் 
தைப் பெறாமல் இப் பிறவிவட்டத்தில் ஓயாது கிடந்து சுழலு 
தலாற் பயனென்னை ! ஆகவே , கல்விகற்றலும் அதனைக் கற்பித் 
தலும் அதனைப் பயன்படுத்தலும் அன்பு அறிவுகளை வளர்த்தற் 
குக் கருவியாக முதலிற் பயன்படுத்தி , அதன்பின் தமது 
வாழ்க்கையின் நலத்திற்குப் பொருள் தேடுதலில் அதனைப் 
பயன்படுத்து வதே அறிவுடைமையா மென்பதூஉம் , அங்ஙன 
மே செல்வத்தைத் தேடுதலும் அதனைத் தேடுவித்தலும் அத 
னைப்பயன்படுத்தலுமாகிய முயற்சிகளெல்லாங் - கல்வியையுங் 
கற்றார் தொகையையும் பெருக்கி அன்பினை எங்கும் பரவச் 
செய்தற்கு முதலிற் பயன்படுத்தி , அதன்பின் தமது வாழ்க்கை 
நலத்திற்குப் பயன்படுத்துவதே அன்புடைமையா மென்ப 
தூஉம் நம்பழந்தமிழ்ச்சைவக்கோட்பாடாதல் பெறப்பட்டது . 

அறம் ஒன்றே 
இனி , ஆசிரியர் தொல்காப்பியனார் மூன்றாவதாக நிறுத் 
திய- " அறம் ” என்னும் முடிந்த பொருளைப் பற்றி ஆராய்ந்து 
அவ்வளவில் இவ்விரிவுரையை முடிப்பாம் .. இன்பமும் பெ 
ருளும் அன்பினையே முதலும் ஈறுமாய்க்கொண்டு தேடப்படு 
தலும் நுகரப்படுதலும் பயன்படுத்தப்படுதலும் வேண்டுமென 
ஆசிரியர் வற்புறுத்தினாற் போலவே , அறமும் அன்பினையே 
முதலும் ஈறுமாய்க்கொண்டு ஈட்டப்படுதலும் நுகரப்படுதலுஞ் 


46 


பழத்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


33 


செய்யப்படுதலும் வேண்டுமென அவர் வலியுறுத்துகின்றமை 
மேலெடுத்துக் காட்டிய இன்பமும் பொருளும் அறனும் 
என்றாங்கு , அன்பொடு புணர்ந்த ஐந்திணை என்பதனால் 
நன்கு விளங்காநிற்கும் . எனவே , உண்மை யன்பு இன்றி , 
வெறும் பட்டப்பெயரை நச்சியும் உலகத்தார் தம்மை மீக்கூறு 
தலை விழைந்தும் ஆற்றும் அறம் நன்மைபயவாமை அறியப் 
படும் . இவர் அறஞ்செய்வதிற் சிறந்தாரென்று அரசினருங் 
குடிமக்களும் புகழ்ந்து பேசுதலையே நோக்கிநிற்பவர் , தாம் 
குறித்த அறத்தைத் தமது கைப்பொருளாலன்றிப் பிறரது 
பொருளாற் செய்தற்கும் பின்வாங்கார் இவ்வேழைமக்க , 
ளின் பொருளை அவர் கண்ணீர் சிந்தப் பிடுங்கிப் , பிறர்மெச்ச 
அறஞ் செய்தலால் யாதுபயன் ? என்று அவர் உணரமாட்டா 
ராதலால் , அன்பின்றிச் செய்வாரது அறங் 

ரது அறங் கடைத் தேங்கா 
யைத் திருடி வழிப்பிள்ளையார்க்கு உடைப்பதனையே ஒப்ப 
தாய்முடியும் . மற்று எல்லா உயிர்களிடத்தும் , எல்லா மக்க 
ளிடத்தும் நெகிழ்ந்த அன்புடையவர்களோ எவ்வுயிர்க்கும் 
எவர்க்குந் தீங்கு நேராத முறையிற் பெயர் புகழ்களை வேண் 
டாது அறஞ்செய்வராகலின் , அவர் செய்யும் அதமே தமக்கும் 
பிறர்க்கும் உண்மையிற் பயன்படுவதுடைத்தாம் . ஆகவே , 
அன்பு ஒன்றனையே உயிராகக்கொண்டு நடைபெறும் அறத் 
தை எடுத்து வற்புறுத்தும் நம் தெய்வ ஆசிரியர், தமது விழு 
மிய கோட்பாட்டிற்கு மாறுபாடின்றி அவ்வறத்தை ஒன்றாக 
வே கூறினாரல்லது அதனை இல்லறம் , துறவறம் என இரண் 
டாகப் பகுத்துத் , தாம் இயற்றி யருளிய தொல்காப்பியத் 
தெய்வ முழுமுதல் நூலின்கண் யாண்டும் ஓதிற்றிலர் . .இம் 
மை யின்பம் விழைந்து தாம் காதலன்பு பாராட்டிய மனைவி 
மக்களோ டொருங்கிருந்து நடர்த்திய அன்பு வாழ்க்கையும் , 
மறுமையின்பம் விழைந்து மனைவிமக்கள் தமக்குத் தொண்டு 
செய்ய இம்மை முயற்சியை விட்டு இறைவன் றிருவருளிற் 


காம் அதுகா 
அறம் ஒன்றே 

47 
றமது உணர்வினைத் தோய்வித்திருக்குந் தவவாழ்க்கையும் ஓர் 
அறத்தினுள்ளேயே அமைந்த இருவகைநிலைக ளாகு மல்லா 
மல் , அவ்விரண்டும் ஒன்றோடொன்று மாறுபட்டனவாகா என் 
பதே நம் முதலாசிரியர் தொல்காப்பியனார்க்குக் கருத்தாதல் , 
காமஞ் சான்ற கடைக்கோட்காலை 
ஏமஞ் சான்ற மக்களொடு துவன்றி 
அறம்புரி சுற்றமொடு கிழவனுங் கிழத்தியுஞ் 

சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே ” 
என்று அவர் அருளிச்செய்த கற்பியற் சூத்திரத்தால் தெற் 
றென விளங்காநிற்கும் . இதன் பொருள் என்னையோவென் 
றாற் , காதலன்பால் துய்த்த காம வின்பம் நிறைந்து கடைக் 
கொண்ட வாழ்நாள் எல்லையின் நடுக்காலத்தே , தமக்குக் காவ 
றுஞ் செய்து போந்த அறத்தை இனித் தாம் செய்யலாகாமை 
யின் தமக்காக அவ்வறத்தைச்செய்யுஞ் சுற்றத்தாருடன் அமர்ந் 
துங் , குடும்பத் தலைமகனுந் தலைமகளுஞ் சிறந்ததாகிய தவத்தில் 
தமதுணர்வினைப் பயிலச்செய்தல் தாம் அதுகாறுஞ் செய்து 
போந்த காதல் மனைவாழ்க்கையின் பயனாகும் என்பதே அது 
வாம் . எனவே , காதலன்பிற் சிறந்த கணவனும் மனைவியும் 
ஒருவரை யொருவர் பிரியாதிருந்தே தவஞ் செயற்பாலரென் 
பதூஉம் , அப்போது அவர்தம் புதல்வராயினார் அவரது தவ 
வாழ்க்கைக்கு வேண்டுவனவெல்லார் தேடிக் கொடுத்து 
அவர்க்குத் துணையாக நிற்கற்பால ரென்பதூஉம் , அவர்க்குச் 
சுற்றத்தவராயுள்ளார் அவர் தவவாழ்க்கையில் அமர்ந்த காலம் 
தொட்டுச் செய்யாது விட்ட அறங்களையெல்லாஞ் செய்து . 
கொண் டிருக்கற்பாலரென்பதூஉம் நன்கு பெறப்படுகின்றன 
அல்லவோ ? பாருங்கள் அன்பர்களே ! நம் முதலாசிரியர் 
எடுத்துக்கூறிய நம் தமிழ் முதுமக்களின் மனைவாழ்க்கையும் 
அதன் முடிவில் நோற்கப்படுவதாகிய அவர்தந் தவவாழ்க்கை 


48 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


யும் எவ்வளவு சிறந்தனவாய் , இறைவன் வகுத்த அன்பொ 
ழுக்கத்திற்குச் சிறிதும் மாறுபடாதனவாய் விளங்கி நிற்கின் 
றன ! பௌத்த சமண சமயங்களும் அவற்றைப் பின்பற்றி 
எழுந்த ஆரியமிருதி நூல்களுக் தவவாழ்க்கையைத் துறவுநெறி 
யின்பாற் படுத்து , மனைவி மக்கள் சுற்றம் முதலியதொடர்புகளை 
யெல்லாம் முற்ற அறுத்தபின் தவஞ்செயற் பாற்றென்று வலி 
யுறுத்தாநிற்க , நம் செந்தமிழ்த் தனிமுதல் நூலாகிய தொல் 
காப்பியமோ கணவனும் மனைவியும் ஒருவரை யொருவர் பிரி 
யாது - நின்றே மக்களஞ் சுற்றமுந் தமது தவத்திற்கு உதவி 
யாய் நிற்பத் தவத்தினை முயலற்பாலர் என அறிவுறுத்துகின் 
றது . இவ்விருவேறு அறிவுரைகளில் எது சிறந்ததென்பதைச் 
சிறிது ஆராய்ந்து பார்மின்கள் ! ஒருவன் தன்வாழ்நாளில் 
நீண்டகாலம் வரையில் அன்பு பாராட்டி வந்த தன்மனைவி 
மக்களை அன்பின்றிப்பிரிந்து , பிறரிடும் அறச்சோற்றிற்காக ஊர் 
ஊர் திரிந்து , ஐயம் ஏற்றுண்டு மரத்தினடியிலும் புறந்திண்ணை 
யிலும் வருந்திக் கிடந்து நோயிலுந் துன்பத்திலும் உழல்வ 
தாகிய வடநாட்டினர்தம் துறவுவாழ்க்கை நல்லதோ ! தன் 
உடம்பையும் உயிரையும் அன்பினால் இன்புற வளர்த்த தன் 
மனைவியையும் அவள்பாற் றோன்றிய அன்புடை மக்களையும் 
பிரியாதிருந்து , அவர் தனக்கு ஏதுங் குறையில்லாது தொண்டு 
செய்யத் தானுந் தன்மனையாளுந் தவத்தின்கண் அமர்வதாகிய 
தென்னாட்டினர்தந் தவவாழ்க்கை நல்லதோ ! - பசி நேர்ந்த 
போது உணவும் பெறுதல் அரிதாதலின் தன்னுடம்பே தனக் 
குஞ் சுமையாகத் , தாம் வருந்தித் தேடிய உணவிலிருந்து 
பிறர் தனக்கு உணவளிக்க வேண்டியிருத்தலிற் பிறர்க்குஞ் 
சுமையாகத் , தன் மனைவிமக்களை மிடியிலும் துன்பத்திலும் 
உழலவிட்டுத் தானும் உழலுந் துறவுநிலை நல்லதோ ! தான் தே 
டிய பொருள் கொண்டு தன் புதல்வரும் பெருக்கிய செல்வத் 
தால் ஊணும் உடையும் பிறநலங்களும் பெற்றுத் தானுந் தன் 


அறம் ஒன்றே 


491 


1 


மனைவியுந் துன்பின்றி நோர்குந் தவநிலை. நல்லதோ ! 

! . நீண்ட 
நாள் தன்னோடு அன்பினால் உயிர்வாழ்ந்தார் தன்னைப்பிரிந்த 
மையால் தனித்துயர் உழக்கத் தான்மட்டும் மறுமையின்பம் 
நாடிப் புகுவதாகிய துறவு நிலை நல்லதோ ! அன்றித் தன்னொடு 
ள அன்புற்று உயிர்வாழ்ந்தார் தாமுந் தன்னைப் போலவே 
திருவருளின்பத்தை நாடித் தன்னோடுடனிருந்து நோற்பதா 
கிய தவநிலை நல்லதோ ! என்று பகுத்து நடுநின்று ஆராய் 
வார்க்கு , வடவர் மேற்கொண்ட துறவுவாழ்க்கையினுந் தமி 
ழர் மேற்கொண்ட தவவாழ்க்கையே பலவாற்றானுஞ் சிறந்த 
தென்பது இனிது புலனாம் . மேலும் , மனைவிமக்களையெல் 
லாம் அன்பின்றிப் பிரிந்து தவமுயற்சியில் நிற்பதாகிய துறவு 
நிலை , காண்பவர்க்கு வெருட்சியினை விளைவிப்பதன்றி , அந் - 
நிலையில் நிற்பார்க்குச் சிறிதும் நலந்தருவதன்று . ஏனென் 
றால் , ஊனாற் சமைந்த இவ்வுடம்பு உள்ள வரையில் , அதற்கு 
உணவு இடுதல் வேண்டும் ; உணவினால் உடம்பு தன்னிலையில் 
நிற்கும்வரையில் ஆண்டில் முதிர்ந்தார்க்கும் புணர்ச்சிவேட் 
கை யுண்டாதலை யாண்டுங் காண்கின்றேம் . பலவாற்றாற் பட் 
டினி கிடந்து உடம்பை வாட்டிய குசேலமுனிவருந் தம்மனை 
யாளைக்கூடி. இருபத்தேழு பிள்ளைகளைப் பெற்றனரென்றால் , 
உலக வாழ்க்கையைத் துவரத்துறந்து பெருந்தவத்தில் வைகிய 
விசுவாமித்திர முனிவரும் மேனகை என்னும் அரம்பை மா 
தைப் பன்னிரண்டு ஆண்டுகள் கூடிக்கிடந்து சகுந்தலையைப் 
பெற்றனரென்றால் , அவர்போல் அத்தனைக்கடுந்துறவில் நிற்க 
மாட்டாத எளியமக்கள் , மனைவி மக்களை முற்றத்துறந்து 
முழுத்தவ வாழ்க்கையில் இழுக்கின்றி நிற்கமாட்டுவரோ 
சொல்லுங்கள் ! முழுத்துறவினை வலியுறுத்திவந்த கௌதம 
சாக்கியர் காலத்திலேயே அவரால் துறவுபுகுந்த பிட்சுக்களும் 
பிட்சுணிகளும் தத்தம் நிலைகுலைந்து காம இன்பத்திற் கிடந் 
துழன்றன் செனவும் , உரோமாபுரியில் அங்ஙனமே துறவுநிலை 

7 


50 


பழந்தமிழ்க்கொள்கையே சைவசமயம் 


யிலிருந்த கத்தோலிக் கிறித்துவக் குருமார்களுங் கன்னிகளுக் 
தம் நிலைவழுவி ஒழ்கினரெனவும் பண்டைநிகழ்ச்சிகளை நூல் 
களின் . வாயிலாக நன்கறிவதோடு , இஞ்ஞான்றுள்ள துறவு - 
மடங்கள் பெரும்பாலனவற்றிலும் அத்தகைய சீர்கேடான 
நிகழ்ச்சிகள் தொடர்பாக நடைபெற்று வருதலையும்உணர்ந்து 
வருகின்றனம் . அல்லமோ ? இத்தனைச் சீர்கேடும் , இழுக்கிய 
நடையும் எதனால் வந்தன ? உலக இயற்கையும் மக்களியற்கை 
யும் இவற்றை வகுத்த இறைவன் திருவுளக் குறிப்பும் நன்கு 
ணர்ந்த நம் பேராசிரியராகிய தொல்காப்பியனார் அறிவுறுத்திய 
தவநிலையினைத் தழுவாமல் , உலக இ.பற்கைக்கும் மக்களியற் 
கைக்கும் இவற்றைத்தோற்றுவித்த ஆண்டவன் திருவருட் 
குறிப்புக்கும் மாறானதொரு துறவுநிலையைப் பௌத்த சமண் 
மதங்கள் கூறியபடி .. நம்மனோர் தழுவி நடக்கப் புகுந்தமையா 
லன்றோ ? மனைவாழ்க்கையில் இருந்தக்கால் தாம் செய்து 
போந்த முப்பத்திரண்டு அறங்களையும் தம் உரிமைச் சுற்றத் 
தார் செய்துபோதருமாறு ஒழுங்கு செய்து வைத்துத் , தம்புதல் 
வர். தமக்கு வேண்டியவைகளைச் செய்துவர , உலகநன்மையை 
யுந் தமது நன்மையையும் நாடி இறைவனை உளங்குழைந் 
துருகி வழுத்துவதாகிய தவநிலையைக் கணவனும் மனைவியும் 
ஒருங்கிருந்து செயற்பாலரென நம் பேராசிரியர் தொல்காப்பி 
யனார் உரைத்தபடி நம்மனோர் செய்துவந்தனராயின் - மேற் 
சொன்ன தீமைகள் வாராவன்றே . 

பண்டைத் தவவாழ்க்கை 
இனி , ஆசிரியர் தொல்காப்பியனார் காட்டிய தவநெறியி 
லேயே வடநாடு தென்னாடுகளிற் பண்டைக்காலத் திருந்த 
முனிவர்கள் எல்லாரும் நிலை நின்றனர் என்பதற்கு , வட 
நாட்டு முனிவராகிய மரீசி , அத்திரி , அங்கீரசர் , புலகர் , கிரது , 
புலத்தியர், வசிட்டர் முதலியோரெல்லாந் தத்தம் மனைவிமா 
ரோடிருந்து தவஞ்செய்தபையுக் தமிழ்நாட்டிலிருந்த பாலைக் 


51 


பண்டைத் தவவாழ்க்கை 


32 


கௌதமனார் , திருவள்ளுவனார் , சுந்தரர் முதலாயினாரும் 
பெரிய புராணத்துச் சொல்லப்பட்ட சைவநாயன்மார் பலருந் 
தத்தம் மனைவியரோடு மிருந்தே .தவமியற்றிச் சிவபிரான் 
திருவடிப் பேரின்பத்தை எய்தினமையுமே சான்றாம் . இது 
குறித்தன்றோ தெய்வத் திருவள்ளுவனாரும் , 
அறன் எனப் பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் 

பிறன்பழிப்ப தில்லாயின் நன்று 
என்னுந் திருக்குறளால் அறவாழ்க்கை எனப்படுவது இல் 
வாழ்க்கையேயா மென்றும் , 
“ அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றிற் 

புறத்தாற்றிற் போஒய்ப் பெறுவ தெவன் 
என்னுந் திருக்குறளால் துறவுநிலை . புகுதல் பயன் இன்றா 
மென்றுந் தொல்லாசிரியர் வழியே கடைப்பிடித்து ஓதியதோடு , 
‘ துறவு என்பது கெஞ்சினாற்றுறத்தலே. யாமெனவும் , யான் 
செய்தேன் என இறுமாந்துரைக்கும் அகப்பற்றும் , எனது 
பொருள் எனச் சொல்லும் புறப்பற்றும் ஒருங்கறுதலே யா 
மெனவும் வற்புறுத்துவாராய், 
< நெஞ்சிற் றுறவார் துறந்தார்போல் வஞ்சித்து 

வாழ்வாரின் வன்கணார் இல் ” என்றும் , 
யான் எனது என்னுஞ் செருக்கறுப்பான் வானோர்க் 
குயர்ந்த உலகம்புகும் என்றும் அருளிச் செய்வாராயினர் . 

துறவு அறம் ஆகாமை 
மேலும் , இல்வாழ்க்கை யொன்றுமே அறனென வைத் 
துச் சொல்லப்படுதற்கு உரித்தாவ தன்றித் , துறவு வாழ்க்கை 
அறம் எனப்படுதற்கு உரிமை யுடைத்தன்று ; ஏனெனிற் , பிற 
வுயிரின் துயர்களைவதூஉம் , மக்கள் பிறரின் துன்பந் துடைப் 
பதூஉம் ஆகிய செயலை உண்மையாற் செய்வாரது நல்வினையே 
அறம் எனப்படும் ; இவ்வாறு செய்யப்படும் அறம் பழைய நா 


52 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


0 


ளில் முப்பத்திரண்டு வகையாகச் செய்யப்பட்டு வந்த தென் 


பது , 


ஆதுலர்க்குச் சாலை , ஓதுவார்க்கு உணவு, 
அறுசமயத் தோர்க்கு உண்டி , ஆவிற்கு வாயுறை , 
சிறைச்சோறு , ஐயந் , தின்பண்டம் , மகச்சோறு , 
மகப்பெறு வித்தல் , மகவளர்த்தல் , மகப்பால் , 
அறவைப் பிணஞ்சுடல் , அறவைத் தூரியம் , 
வண்ணார் , நாவிதர் , வதுவையாற்றல் , நோய் 
மருந்து , கண்ணாடி , காதோலை , கண் மருந்து , 
தலைக்கெண்ணெய் , பெண்போகஞ்,சுண்ணம் , பிறர்துயர் 
காத்தல் , தண்ணீர்ப் பந்தர் , மடந் , தடம் , கா , 
ஆவுரிஞ்சு நடுதறி , ஏறு விடுத்தல் , 
விலை கொடுத்துக் கொலையுயிர் மீட்டல் , விலங்குணா 

இச்செய்ல் முப்பத் திரண்டற மென்ப் 
என்னும்பழைய திவாகரநிகண்டால் தெளியப்படும் . இங்ஙன 
மாக முப்பத்திரண்டு அறங்களைச் செய்யும் நிலை இல்லற வாழ்க் 
கைக்கு வாய்வதே யன்றித் துறவுக்கு வாயாது ; ஆகவே , துற 
வினை அறம் என்னுஞ் சொல்லொடு புணர்த்துத் துறவறம் என 
வழங்கு கலுஞ் சாலாது ; அதனாலன்றோ தெய்வத் தொல்காப் 
பியர் துறவறம் என்னுஞ்சொற்றொடரைத் தமது விழுமிய . 
முழுமுதல்நூலுள் யாண்டுமே வழங்காராயினார் . மற்றுத் , திரு 
வள்ளுவரோ தமது கால வழக்கினைத் தழீ இத் துறவறம் 
என்பதொன்று கூறினாராயினும் , அவ்வியலில் இர்முப்பத் 
ரெண்டறங்களுள் ஏதொன்றும் எடுத்துரையாது , புலாலுண் 
ணாமை , கள்ளாமை , வெகுளாமை , இன்னாசெய்யாமை , கொல் 
லாமை , பொய்யாமை முதலாகச் செய்வதில்லாச் செயல்களை 
அறங்களாக எதிர்மறை முகத்தாற் கூறியருளினார் . எனவே , 
அ வர்கூறும் வகையிலிருந்துந் துறவினை அறம் எனச்சொல்லு 
தற்கு ஏதும் இடம் இல்லாமை நன்கு விளங்குகின்ற தன்றோ ? 


துறவு அறம் ஆகாமை 


53 


அதுவேயுமன்றி , அவர் மனைவி மக்களைத் துறந்து தனியிருந்து 
நோற்பதே தவம் என்று திருக்குறளில் ஒரிடத்தாயினுங் 
கூறாமையினை உற்று நோக்கும்வழி , ஆசிரியர் தொல்காப்பிய 
னார் மொழிந்தவாறே மனைவியுந் தானுமாயிருந்து அகப்பற்றுப் 
பறப்பற்று இன்றித் தூய அன்பின் வழிநின்று நோற்பதாகிய 
பண்டைத் தவநிலையே அவர்க்கும் உடம்பாடென்பது உய்த் 
துணரக் கிடக்கின்றது . இதுகாறும் அறம் என்பதைப்பற்றி 
ஆராய்ந்த அளவில் , அஃது இல்லறம் ஒன்றற்கே உரித்தாய்க் , 
காதலன்பின் வழி நிகழும் மனைவாழ்க்கையின் நடுவெல்லையில் 
நோற்கப்படுவதாகிய தவநிலையினையுந் தன்கண் அடக்கி நிற் 
கும் என்பதூஉம் , முப்பத்திரண்டு வகையாகச் செய்யப்படும் 
அறங்களுள் ஏதுஞ் செய்யப்படுவதின்றி எதிர்மறை வகையாற் 
செயலின்றி நினைவளவில் நிற்பனவாகிய கொல்லாமை பொய் 
யாமை கள்ளாமை முதலியவற்றால் நிலைப்படுவதாகிய தவநிலை 
யினைத் துறவறம் என்றல் ஆசிரியர் தொல்காப்பியனார்க்கு 
உடன்பாடன் ரென்பதூஉம் , இப்பேராசிரியர் அறிவறுத்திய 
அறத்தின்வழி யொழுகியே திருவள்ளுவரும் நம் சைவசமயச் 
சான்றோர்களும் இறைவன் திருவருட் பேற்றினை எய்தின 
ரென்பதூஉம்,பௌத்த சமண்மத வழி நிகழும் இஞ்ஞான்றைப் 
போலித்து நவொழுக்கம் பல்பெருந் தீங்குகட்டும் இடனாய் 
நிற்றலின் அதனை யொழித்து மனைவாழ்க்கையின்பாற் பட்ட 
தவநிலையில் நின்று தமக்கும் பிறர்க்கும் பயன்பெற்றொழுகிச் 
சிவபிரான் திருவடிக்குரியராதலே . நம் சைவசமயப் பெரியார் 
தங் கோட்பாடா மென்பதூஉம் பெறப்பட்டன . 

இனி , உலக முயற்சியை விட்டுத் தவநிலைக்கண் நிற்றல் 
நம்மனோர் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத கடமையாம் . 
ஏனென்றால் , இவ்வுலகியல் வாழ்க்கை நீடுநிற்பதன்றாய்ச் சடுதி 
யில் எதிர்பாராதே மறைந்தொழிவதாகலானும் , இனி நாம் 
செல்லும் மறுமை யுலகத்திற்கு இங்கே துணைவராயிருந்த 


பழந்தமிழ்க்கொள்கையே சைவசமயம் 


மனைவி மக்கள் சுற்றத்தார் நண்பர் என்னும் எவரும் நம்மோடு 
உடன்வந்து துணையாய் நிற்க மாட்டுவார் அல்லராகலானும் , 
இம்மைக்கண் நம்மை இவ் உடம்பில் வருவித்து வைத்துப் பல 
வகை யின்பங்களையும் நமக்கு ஊட்டி அதன்பின் நம்மை 
அவ்வுடம்பினின்றும் பிரித்து வேறோர் உலகத்தில் வேறோர் 
உடம்பிற் புகுத்துவானாகிய இறைவன் ஒருவனே இங்கும் அங் 
கும் எங்குத் துணையாக நிற்பனகலானும் , இப்பிறவியில் நாம் 
நுகர்ந்த இன்பங்கள் எல்லாம் இன்பம் இத்தன்மையதென்று 
நமக்கு உணர்த்தும் அவ்வளவுக்கே பயன்படுவனவன்றி வேறு 
துன்பக் கலப்பில்லாமல் நீள இருந்து நம்மை மகிழ்விக்க மாட் 
டாவாகலானும் , நிலைபேறில்லாப் பொருள்கள் நிலைபேறில்லாச் 
சிற்றின்பத்தையே தாக்காண்டலால் நிலையான இன்பத்தைப் 
பெறவேண்டுவார் எல்லாரும் நிலைமாறுதலின்றி ஒரு தன்மைய 
னாய் விளங்கும் இறைவன்பா லன்றிப் பேரின்பத்தை நுகர்தல் 
ஏலாமையானும் நம் ஆகிரியன்மார் , 
பாங்கருஞ் சிறப்பிற் பல்லாற்றானும் . 

[ றும் , 
நில்லா உலகம் புல்லிய நெறித்தே ” ( தொல்காப்பியர் ) என் 
“ ஊருஞ் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்றுப்பெற்ற 
பேருஞ் சதமல்ல பெண்டீர் சதமல்ல பிள்ளைகளுஞ் 
சீருஞ் சதமல்ல செல்வஞ் சதமல்ல தேசத்திலே 

யாருஞ் சதமல்ல நின்றாள் சதங்கச்சி யேகம்பனே ” 
( பட்டினத்தடிகள் ) என்றும் , 
‘ தினைத்தனை யுள்ளதோர் பூவினிற்றேன்உண்ணாதே 
நினைத்தொறுங்காண்டொறும் பேசுந்தோறும் எப்போதும் 
அனைத்தெலும்பு உள்நெக ஆனந்தத் தேன்சொரியுங் 
குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ ” 
(மாணிக்கவாசகர் ) என்றும் அருளிச்செய்து எல்லா - வுணர்வு 
களும் நமக்கு வாய்த்திருக்கும் இவ் அரிய மக்கட்பிரவியிலே 
நாம் ஏமாந்து இரந்தொழியாமல் , நமக்கு ஒப்பற்ற துணைவனா 


முப்பொருள் உண்மை 


55 .. 


யிருக்கும் இறைவனை இறுகப்பற்றும்படி நம்பால் வைத்த இரக் 
கத்தால் நமக்கு அறிவுதெருட்டி யிருக்கின்றார் . இவர்தம் 
அருளுரைகளைக்கேளாமல் , நான் என்று ஒருபொருளில்லை. என் 
னின் வேறான உயிர்களும் இல்லை , இறைவன் உண்டென்பதும் 
பொய் , வருவதும் போவதும் நிற்பதுமாய உலக நிகழ்ச்சிக 
ளெல்லாம் இயற்கையே என்று பாழ்ங்கொள்கைகளை வாய்க்கு 
வந்தபடி பேசி நம்மனோர் இவ் அரியவாணாளை வீணாளாக்கு 
வார்களாயின் , உண்மைக்கு மாறுபேசி இறைவனைத் துனை 
யாகப் பற்றாமையின் , இறந்தொழிந்தபின் அடங்கா நாவினரா 
கிய அவர்கள் துணையின்றி இருளுலகத்திற் சென்று பெருந் 
துன்பம் உழப்பர்கள் ; இது திருவள்ளுவ நாயனார் , 
அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை 

ஆரிருள் உய்த்துவிடும் ” 
என்றமையாலும் உணரப்படும் . கடவுளை நம்பாதவர்கள் , 
கடவுளின் பெருந்துணையை , நாடாதவர்கள் , இறர்தபின் இருளு 
லகத்திற்சென்று துன்புறுகின்றார்கள் என்பதனை , அகக்கண் 
திறக்கப்பெற்று மறுமை யுலகங்களின் நிகழ்ச்சிகளைக் காண 
வல்ல ஆங்கில ஆசிரியரான ஸ்டெயிண்டன் மோசஸ் ( Staint 
on Moses , M. A. ) என்பவர் தக்கார் பலர் முன்னிலையில் 
ஆராய்ந்து காட்டிய மெய்யுரைகளால் இனிது விளக்கி யிருக் 


கின்றார் 


முப்பொருள் உண்மை 
ஆகவே , உலகத்தியல்பையும் , உயிர்களி னியல்பையும் , 
இறைவனியல்பையும் உள்ளவாறே யுணரும் மெய்யுணர்வு 
வாய்த்தாலன்றி , இவற்றை யாராய்ந்து பார்த்தற்கு ஏற்ற பகுத் 
துணர்வு வாய்ந்த மக்கள் தவத்தைச் செவ்வனே செய்து வீடு 
பேற்றை எய்துதல் இயலாது ; இப்பிறவித் துன்பத்தை நீக்குத 
லும் ஆகாது . இதனாலன்றோ திருவள்ளுவர் , 


56 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


. 


" ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் 
வானம் நணியதுடைத்து ” என்றும் , 
பொருள் அல்லவற்றைப் பொருளென்றுணரும் 

மருளானாம் மாணாப் பிறப்பு 
என்றும் அருளிச் செய்தார் . ஆதலால் , நம் முதலாசிரியராகிய 
தொல்காப்பியனாரும் , அவர் காலந் தொட்டு வந்த நம் ஆசிரியர் 
மற்றையோரும் அம்மூன்று பொருள்களையும் ஆராய்ந்துகண்ட 
முடிபுகளை ஒருசிறிது எடுத்துக்காட்டி அவ்வளவில் இவ்விரி 
வுரையை முடிப்பாம் . 

உலகின் உண் 
* முதலில் இவ்வுலகத்தினியல்பு இன்னதென்பது ஆராயற் 
பாற்று . நம்முதலாசிரியர் தொல்காப்பியனார் , 
( நிலந்தீ நீர்வளி விசும்போடு ஐந்துங் 

கலந்த மயக்கம் உலக மாதலின் ( மரபியல் ) 
என்று கூறுதலின் , நிலமும் இருந் தீயுங் காற்றும் வானும் என் 
னும் ஐம்பெரும் பொருள்களின் கலவையே உலகம் என்பது 
பெற்றாம் . பிற்காலத்திற் பௌத்தரில் ஒருசாரார் முன் நேரத் 
தில் நின்றபொருள் பின் நேரத்தில் இல்லையாம் எனவும் , மற் 
றும் ஒருசாரார் முயற்கொம்பும் ஆகாயத் தாமரையும் போல் 
அஃது இல் பொருட் டோற்றமாம் எனவும் , மாயாவாத வே 
தாந்தத்தார் அது பிரமப் பொருளிற் றோன்றும் இல்பொருண் 
மாயையாமெனவும் உலகத்தின் இயல்பைப்பற்றிக் கூறுங் 
கொள்கைகள் உண்மைக்கு மாறான கொள்கைகளா யிருத்தல் 
போலாது , ஐம்பெரு மெய்ப்பொருள்களின் கலவையே உலக 
மாம் எனக்கூறுந் தொல்காப்பியனாரது கோட்பாடு நாடோறும் 
உலகியலிற் பயிலும் நமது அறிவுக்கு எவ்வளவு பொருத்தமா 
யிருக்கின்றது ! உலகத்துப் பொருள்களெல்லாம் அடுத்தடுத்து 
உருமாறி வருவனவேயல்லாமல் அவை இல்லாத வெறும்பாழா 
தல் எஞ்ஞான்றும் இல் ையெனப் பல வியத்தகு ஆராய்ச்சி 


உலகின் உண்மை 


57 


களால் ஆராய்ந்துரைக்கும் இஞ்ஞான்றை இயற்கைப் பொரு 
ணூலார்தம் மெய்யுரையும் இற்றைக்கு ஐயாயிரத்து ஐந்நூறு 
ஆண்டுகட்கு முன்னிருந்த தொல்காப்பியனா ருண்மையுரை 
யும் ஒருங்கொத்து நிற்றல் பெரிதும் வியக்கற்பால தன்றோ? 
சைவசித்தாந்த முதல் நூல் ஆசிரியரான மெய்கண்டதேவர் 
உள்ளதே தோற்ற உயிர் அணையும் என்று தொல்காப்பிய 
னார் கருத்தையே யொட்டிக் கூறுதலும் நினைவிற் பதிக்கற் 
பாற்று . 

உயிரின் . உண்மை 
இனி , இவ்வுலகத்துள்ள உயிர்களையெல்லாம் ஓரறிவுடை 
யன , ஈரறிவுடையன , மூவறிவுடையன, நாலறிவுடையன , 
ஐயறிவுடையன , ஆறறிவுடையன என்று 

அறுவகையாகப் 


பகுத்து ,, 


ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே 
இரண்டறி வதுவே அதனொடு நாவே 
மூன்றறி வதுவே அவற்றொடு மூக்கே 
நான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே 
ஐந்தறி வதுவே அவற்றொடு செவியே 
ஆறறி வதுவே அவற்றொடு மனனே 

நேரிதி னுணர்ந்தோர் நெறிப்படுத் தினரே 
என்று ஆசிரியர் தொல்காப்பியனார் கூறுமாற்றால் , சிற்றறி 
வுடைய உயிர்கள் தீவினைக்கு ஏதுவான மலத்தால் மறைப் 
புண்டு கிடந்து , இறைவனாற் பிறவிக்கு வருங்கால் முதலில் 
தொடுத லுணர்வே தோன்றுதற்கு இடந்தரும் புல்லும் மானு 
மாய்ப் பிறந்தும் , அதன்பிற் சிறி தறிவு விளங்கித் தொடுத 
லுணர்வுஞ் சுவையுணர்வும் விளங்குதற் கேற்ற நத்தை கிளிஞ் 
சில் முதலியனவாய்ப் பிறந்தும் , அதன் பிற் சிறிதறிவு மிகுந்து 
அவ்விரண்டொடு மூக்குணர்வுந் தோன்றுதற்கேற்ற கறை 
யான் எறும்பு முதலியனவாய்ப் பிறந்தும் , அதன் பின் மேலும் 


S 


53 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


அறிவு மிக்கு அம்மூன்றொடு கண்ணறிவுந் தோன்றற் கேற்ற 
நண்டு தும்பி முதலியனவாய்ப் பிறந்தும் . அதன் பின் இன் 
னும் அறிவு மிகுந்து அவற்றொடு செவியறிவும் புலதைற் 
கேற்ற விலங்குகளும் மாக்களுமாய்ப் பிறந்தும் , அதன்பின் 
அறிவு விளக்கம் மிக விரிதலின் அவ்வைந்துடன் மனவறிவும் . 
விளங்குதற்கேற்ற ஆறறிவுடைய மக்களாய்ப் பிறந்தும் , இங் 
ஙனம் மலந்தேயும் நிலைக்குத் தகச் சிற்றுயிர்கள் முறை 
முறையே அறிவிலும் பிறவியிலும் மேலேறி வருதல் தெளியப் 
படும் . இங்ஙனமே மாணிக்கவாசகப் பெருமானும் , 
" புல்லாகிப் பூடாய்ப் புழுவாய் மரமாகிப் 
பல்விருக மாகிப் பறவையாய்ப் பாம்பாகிக் 
கல்லாய் மனிதராய்ப் பேயாய்க் கணங்களாய் 
வல்லசுரராகி முனிவாாய்த் தேவராய்ச் 
செல்லாஅ நின்ற இத் தாவர சங்கமத்துள் 

எல்லாப் பிறப்பும் பிறந்திளைத்தேன் எம்பெருமான் 
என்று கூறுதல் காண்க. எனவே மலந்தேயும் அளவுக்கேற்ப 
உயிர்கள் மேன்மேற்பிறவியிற் சேரு மென் பதும் , அதனால் 
ஒருயிர்க்குப் பல பிறவிகள் உளவா 

பல பிறவிகள் உளவா மென்பதும் , பிறவிக 
டோறும்ஈட்டப்படும் வினைகளே மேன்மேற் பிறவிகளை எடுத் 
தற்கு ஏதுவாமென்பதும் ஆசிரியர் தொல்காப்பியனார்க்குக் 
கருத்தாதல்போலவே , திருவள்ளுவனார்க்குஞ் சைவசமயாசிரி 
யர் , சந்தானாசிரியர்க்குங் கருத்தாதல் , காணப்படும் . பிறவிகள் 
பல உளவாதலும் , உயிர்கள் அப்பிறவிகளில் மாறிமாறிச்செல்லு 
தலும் , அப்பிறவிக்கு ஏதுவான இருவினைகளும் , அவ்வினைக் -- 
கேதுவான் ஆணவ மலமும் பழைய ஆரிய நூலாகிய இருக்கு 
வேதத்திற் காணப்படாமையின் , இக்கோட்பாடுக ளெல்லாம் 
நம் பண்டைத் தமிழ்மக்கள் இறைவன் திருவருளுதவி 
கொண்டு தாமாகவே கண்டறிந்தன 

றிந்தன வாகு 

வாகு மென்பதை 


2 


59 


கடவுள் உண் 


மை 


யுணர்ந்து அத் தமிழ் ஆசிரியர் வழிவந்த நாம் பெரிதும் மகி 
ழக் கடவேமாக . 

கடவுள் உண்மை 
இவ்வாறு பிறவிக டோறுஞ். சிறிது சிறிதாய் அறிவு 
விளங்கப் பெறுஞ் சிற்றுயிர்கள் போலாது இயல்பாகவே 
விளங்கப் பெறும் பேரறிவுடைய னாகிய இறைவன் ஒருவன் , 
இவ்வுயிர்களின் வேறாய் உளன் என்பதூஉம் , அவன் அவ் 
வாறு இயல்பாகவே விளங்கிய அறிவினனாய் . நிற்பது உயிர் 
களின் வினைக்கு . ஏதுவாகிய மலத்தாற் பற்றப் படானாய் 
அவன் பெருந் தூய்மையும் நுட்பமும் உடையனாய் இருத் 
தலே காரணமாம் என்பதூஉம் தெற்றென விளங்க ஆசிரியர் 
தொல்காப்பியனார் , 
வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் 

முனைவன் கண்டது முதல்நூ லாகும் 
என்று அருளிச்செய்தமை பெரிதும் நினைவிற் பதிக்கற்பாற்று . 
சிற்றுயிர்களும் இறைவனும் ஒன்றே என்றும் , அற்றன்று சிற் 
றுயிர்கள் பொய் இறைவனே மெய்யென்றும் , அதுவு மன்று 
இறைவன் ஒருவனே குடங்கடோறுங் காணப்படுந் திங்க 
ளின் சாயல்போல் உடம்புக டோறும் உயிர்களாய்க் காணப் 
படுகின்றனன் என்றும் , அதுவும் பொருந்தாது நெருப்பினின்று 
பொறிகள் தெறித்தாற்போல் இறைவனிலிருந்தே சிற்றுயிர்கள் 
உண்டாயின வென்றும் , அதுவும் பொருத்தமின்று ஒன்று 
மில்லா வெறும் பாழே உயிரும் இறைவனுமாமென்றும் , பிற் 
காலத்தாரிற் சமயத்தார் பற்பலரும் இறைவனியல்பையும் உயி 
ரின் இயல்பையும் உலகவழக்கோடும் ஆன்றோர் வழக்கோடும் 
ஒட்டி வரையறுத்துணர மாட்டாது பெரிது மயங்கிக் கூக் 
குரலிட்டுத் தம்மிலே கலாம் விளைத்து நிற்ப , இற்றைக்கு ஐயா 
யிரத்து ஐந்நூறு ஆண்கட்கு முன்னரேயே உயிரின் தன்மை 
யும் இறைவன் தன்மையும் இத்துணைப் பொருத்தமாக வரை 


. 


60 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


யறுத்து நமக்கு அறிவுவிளக்கிய ஆசிரியர் தொல்காப்பியனார் தம் 
அஃகியகன்ற அறிவின் - திறத்தை எங்ஙனம் புகழவல்லேம் ! 
நமக்கு அவற்றை நன்குவிளங்கவைத்து அவர் நமக்குச் செய்யா 
மற்செய்த பேருதவிக்கு எங்ஙனம் அவர்க்கு நன்றி செலுத்த 
வல்லேம் ! தொல்காப்பியனார் கூறியவாறே திருவள்ளுவரும் 
இறைவனை " வாலறிவன் அதாவது விளங்கிய அல்லது தூய 
அறிவினன் என்று கூறுதலும் நினைவுகூரற் பாற்று . 

இனி இச்சூத்திரத்தில் இறைவன் மக்களுக்கு மெய் 
யுணர்வு தோற்றுவித்தற்பொருட்டு அவர்மேற்சென்ற அரு 
ளிரக்கத்தால் முதல் நூல் அருளிச்செய்தானென்று ஆசிரியர் 
உரைத்தலால் இறைவன் பேரிரக்கமுடையன் என்பதூஉம் , 
அவன் முற்காலத்தே தெய்வத் தமிழ்மொழியின்கண் முதல் 
நூல் அருளிச்செய்தா னென்பதூஉம் இனிது பெறப்படும் . 
இங்ஙனம் இறைவன் தமிழ் மொழியில் முதல் நூல் அருளிச் 
செய்தமையாலன்றோ மற்றைமக்கட் பிரிவினரெல்லாம் முப் 
பொருளுண்மை அறியாராய் மயங்கிநிற்பத் தமிழ் மக்கள்மட் 
டும் பண்டுதொட்டு இன்றுகாறும் அவ்வுண்மைகளைத் தெளிய 
அறிந்து தலைசிறந்துநிற்கின்றார் . இங்ஙனம் 

பண்டை 

டநாளில் 
இறைவன் தமிழின்கண் முதல் நூல் அருளிச்செய்து அறம் 
பொருள் இன்பவீட்டின் இயல்புகளை விளக்கினமை , 

அருந்தவர்க்கு ஆலின்கீழ் அறமுதலா நான்கினையும் 
இருந்தவர்க்கு அருளுமது எனக்கறிய இயம்பேடீ ( னேற் 
அருந்தவர்க்கு அறமுதல்நான்கு அன்றருளிச் செய்தில் 

றிருந்தவர்க்கு உலகியற்கை தெரியாகாண் சாழலோ 
என்று மாணிக்கவாசகப் பெருமானும் , ஏனைச் சைவசமயாசிரி 
யருங் கூறுமாற்றாற் செவ்வனே புலனாம் . அறம் பொருள் 
இன்பம் வீடு என்னும் நான்கனையும் உணர்த்துதல் பற்றி 
இறைவன் அருளிச்செய்த தமிழ்நூல் நான்மறை யெனவும் 
வழங்கப்படலாயிற்று . 


கடவுள் வழிபாடு 


61 


இனி , இத்துணை இரக்கமுடையனாகிய இறைவன் சிற் 
றுயிர்களாகிய நமக்கு அணுக்கனாய் நின்று நாம் செய்யும் வழி 
பாடுகளை ஏன்று கொள்ளும் உண்மை , 
( < கொடிநிலை கந்தழி வள்ளியென்ற 
வடுநீங்கு சிறப்பின் முதலன மூன்றும் 

கடவுள் வாழ்த்தொடு கண்ணிய வருமே 
என்னும் சூத்திரத்தால் நம் தெய்வ முதலாசிரியர் தொல்காப்பி 
யனார் நன்கு விளக்கியிருக்கின்றார் . அதன் நுட்பமும் , இறை 
வன் ஒருவனே முருகன் , பிள்ளையார் , திருமால் , சிவபிரான் 
என நிற்றலும் , இவைபற்றி எழுந்த புராணகதைகளுட் 
பொருந்துவன பொருந்தாதனவும் மாணிக்கவாசகர் வரலா 
றுங்காலமும் என்னும் எமது விரிந்த நூலிலும் , இப்போதுயாம் 
வெளியிட்டிருக்குங் " கடவுளுக்கு மாறான கொள்கைகள் சை 
வம்ஆகா ” என்னும் எமது நூலிலுங் கண்டுகொள்க . 

அவை 
யெல்லாம் இப்போது விரிக்கிற் பெருகும் . இதுகாறும் விளக் 
கியதுகொண்டு , பல்லாயிர ஆண்டுகட்கு முன்னமே நம்முத 
லாசிரியர் தொல்காப்பியனார் அறிவுறுத்திய விழுமிய கொள்கை 
களே நம் சைவசமயக் கோட்பாடுகளாய் இன்று காறும் நிலவி 
வருதல் தெற்றென விளங்கா நிற்கும் . ஓம் சிவம் . 


தலைமைப் பேருரைமேல் நிகழ்ந்த 
சில தடைகளுக்கு விடை 


முகவுரை 
திருப்பாதிரிப்புலியூரிற் கூடிய சைவர் மகாநாட்டில் யாம் 
அவைத்தலைவரா யிருந்து . நிகழ்த்திய தலைமைப் பேருரைக் 
கட் போந்த சிலகருத்துக்களுக்கு மறுப்பாகத் தலைமைப் பே 
- ருரை யாராய்ச்சி என்னும் ஒருகட்டுரை திரு . பொ . முத் 
தையா பிள்ளை என்பவரால் எழுதப்பட்டுச் , சித்தாந்தம் , 
என்னும் திங்கள் தாளிலும் சிவநேச " னென்னும் கிழமைத் 
தாளிலும் வெளிப்படுத்தப்பட்டது . 

பழந்தமிழ் நூல்களிலும் , தமிழ்ச்சைவ நூல்களிலும் 
ஆழ்ந்து நிறைந்த கல்விகேள்விக ளுடையார் , எபது தலை 
மைப் பேருரையினையும் அதன் மேலெழுந்த மறுப்பினையும் 
நடு நின்று ஒத்து நோக்குவார்களாயின் , அவர்கட்கு நமது 
தலைமைப்பேருரையின்பொருள்கள் ஆசிரியர் தொல்காப்பிய 
னார் முதல்வந்த நம் பண்டைச் செந்தமிழ்ச் சான்றோர்களாற் 
கைக் கொள்ளப் பட்டு , நம் தமிழ்நாட்டவரை அன்பிலும் 
ஒற்றுமையிலும் இன்புற்று வாழச்செய்து வழங்கியவைகளர்த 
லும் , அதற்கு மறுப்பாய் எழுந்தபொருள்கள் பண்டிருந்த நம் 
தமிழ்நாட்டவரால் ஒருசிறிதுங் கைக்கொள்ளப்படாமற் , பின் 
வந்து குடியேறிய ஆரியர் தம்மைப் பலவகையாலும் உயர்த்தி 
நம் தமிழ் மக்களைப் பலவகையாலுந் தாழ்த்தி அவர்தம் வாழ்க் 
கையினைச் சீர்குலைத்தற் பொருட்டுக் கட்டிய சாதி வேற்று 
மையும் புராணப் பொய்யுரையும் என்னும் மயக்கில் வீழ்ந்து 
தமக்கென அறிவிலரான போலிச்சைவரும் அவர்வழி நிற்பா 
ருங் கைக்கொண்டு , மேலும் மேலும் நந் தமிழ்நாட்டைப்பாழ் 


63 


காதலுஞ் சாதியும் 


படுத்துவனவாதலும் நன்கு விளங்கா நிற்கும் . அவ்வாறு 
ஆழ்ந்து நிரம்பிய கல்வியில்லாதார் , குறுகிய நோக்கத்தாலுஞ் 
சாதிச் செருக்காலும் எழுதப்பட்ட அம்மறுப்பின் பொய்ப் 
பொருள் கண்டு மயங்காமைப் பொருட்டு , அம்மறுப்பின் கட்ட . 
போந்தவற்றை ஈண்டெடுத்துக் காட்டி அவை தீய வாதலை 
விளக்குவாம் . 

பாதலுஞ் சாதியும் 
காதலன்புடையார்க்கு அக்காதல்அன்பின்வழியேமனஞ் 
செல்லுமல்லாமல் , மனத்தின் வழியே காதல் செல்லாமை 
ஆன்றோர் செய்யுள் வழக்கினுள்ளும் உலக வழக்கினுள்ளும் 
வைத்துச் செவ்வனே அறியக்கிடந்ததொன்றாம் . காதலென்பது 
ஒருவர் ஒருவரை இன்றியமையாராய் விழைந்துநிற்கும் பெரு 
வேட்கையாய் , எல்லா உணர்வினையும் நீக்கித் தானேயாய் 
நாண்வழிக் காசுபோலவும் நீர்வழிமிதவை போலவும் பான்மை 
வழியோடி இருவரையும் புணர்விக்கும் ” - திறத்த தென்பது 
ஆசிரியர் தெய்வப்புலமை நக்கீரனார் இறையனாரகப் 
பொருளுரையில் விளக்கிய வாற்றால் நன்கு விளங்கும் . இவ் 
வண்மை எமது தலைமைப் பேருரையில் எடுத்துக் காட்ட 
பட்ட , பரிபாடற் செய்யுளிற் போந்த “ காதற்காமம் காமத்திற் 
சிறந்தது ” என்பதனாலும் நன்கு புலனாம் . இவையெல்லாம் 
நல்லாசிரியரை அடுத்து உணரும் பேறுவாயாத மறுப்புரை 
காரர் , மனஞ்சென்றவாறு சென்று துய்ப்பதே காதலின்ப 
மெனக் கரைந்தார் . மனஞ்சென்றவாறெல்லாஞ் சென்று துய்ப் 
பது இழிந்த காம இன்பமே யாமென்பதும் , அவ்விழிந்தகாமத் 
தினையே ஆன்றோர்க ளெல்லாரும் வழுவெனக் கொண்டா 
ரென்பதும் அம்மறுப்புரைகாரர்உணரார்கொல்லோ! விழுப்ப 
முந்தூய்மையும் வாய்ந்த காதலன்பின் வயப்பட்டார் இருவர் 
தம்முள் ஒருவரையொருவர் உயிர்போல் நினைந்துருகி ஒழு 
குந் தன்மையராதலின் அவர் மனம் அவர்தங் காதலன்பின் 


64 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


கீழடங்கி நின்று வேறு பிறர்பாற் செல்லாதாகலின் , காதலன் 
புடையார்க்கு அவர்தம் மனம் அடங்காதோடிக் காமத்துறை 
யிற் படிதல் சிறிதுமே இல்லையென்று அவர் உணர்வாராக . மற் 
றுக் , காமவேட்கை யுடையார்க்கோ , அவரது மனம் அவர் 
வழி அடங்கி நில்லாது பலரையும் நச்சி நச்சிக் காமத்துறையில் 
வீழ்ந்து மாழ்கு மாதலின் , மனத்தின் வழிச் செல்வது காமமே 
யன்றிக் காதலன்றென்பது இனியாயினும் அவர் பண்டைத் 
தமிழ் நூல்களைப் பயின்று உணர்வாராக ! 

இனிக் , காதலன்பின் நுகர்ச்சிக்கு வகுப்பு வேற்றுமை 
• பெரிதுந் தடை செய்வது என்னும் உண்மையை இவர் ஏள 
னஞ்செய்கின்றார் . இவர் இகழ்ந்துரையாதவெறுங்காமநுகர்ச்சியி 
லாவது வகுப்பு வேற்றுமை தடைசெய்து நிற்கின்றதா ? என்ப 
தைச் சிறிது உற்றுநோக்கு தல் வேண்டும் . தம்மை அழுத்தந் 
திருத்தம் வாய்ந்த சைவரெனக் கருதிக்கொள்வாரில் எத் 
தனையோ பேர் தஞ் சாதிவரம்பு கடந்து மறைவிலே குறத்தி 
களை மருவுகின்றன ரென்றும் , புலைச்சிகளின் தோள்களை 
மருவிக் களிக்கின்றன ரென்றும் , பாத்தையர் வீடே 

குடி 
யாய்க் கிடக்கின்றன ரென்றும் பலர் பலகாற்சொல்லக் கேள்வி 
யுற்றிருக்கின்றேம் . இவர் புழ்ந்து பேசும் இழிந்த காம நுகர்ச் 
சியே சாதி வரம்புக்குள் நில்லாது தம்வயப்படார் சாதி வரம் 
பைமீறிச் செல்லுமாறு ஏவ , உயர்ந்த தெய்வக் காதலன்பின் 
வயப்பட்டார்சாதிவரம்பைத்துகளாக்கித் தாங்கொண்ட புனித 
ஒழுக்கத்தில் நிற்குமாறு அஃது அவரைச் செலுத்துதலாற் 
போதரும் இழுக்கென்னை ? இத்தூயவொழுக்கம் நம் பண்டைத் 
தமிழ்மக்கட்கு உயிர்போற் சிறந்த விழுமிய ஒழுக்கமாதலின் , 
இதனை உண்மை யறிவுடையாரெவருஞ் சிறிதுங் குறைகூறா 
ரென்க . 

தொல்காப்பியர் அருளிச் செய்தது இலக்கண நூலாதலின் , 
அவர் பொருளை அகம் புறம் என் வகுத்து , அகப்பொருளின் 


2 


இலக்கண நூல் 


65 


பாற் பட்ட இன்பத்தை முதற்கண்வைத்து , அறப் பொருள் 
களை அதன்பின் வைத்தாரல்லது , இன்பத்துக்கு முதன்மை 
கொடுக்கவேண்டும் என்பது பற்றி அதனை முதற்கண் வைத்தா 
ரல்லர் ; என்று அம்மறுப்புரைகாரர் கூறித் , தொல்காப்பியர் 
இன்பத்துக்கே முதன்மை கொடுத்தாசென்னும் எமதுரையை 
மறுக்கின்றனர் . தொல்காப்பியம் இலக்கண நூலாதலின் அதன் 
கட் கூறிய முறை கொள்ளற்பால தன்றென்பதே இவரது 
கருத்தாகின்றது . இலக்கணநூலின் இலக்கணம் இன்ன 
தென்று உணர்ந்தனராயின் இவர் இங்ஙனங் கூறி இழுக்கார் . 
இலக்கண நூல்களெல்லாம் இலக்கிய நூல்களின் சொற்பொரு 
ளியல்புகளை நன்காய்ந்து , அவை தம்மையே முறைப்படுத்தி 
உரைக்குந் தன்மையவாமென்பது “ இலக்கியக்கண்டு அதர்கு 
இலக்கணம் இயம்பலின் என்னும் நன்னூற் சூத்திரத்தினை 
அறிந்த சிறுமகாரும் உணர்வர் . இதுதானு முணராது இலக் 
கணமுறை இலக்கியமுறையின் வேறாவது எனக்கொண்ட 
அம்மறுப்புரைகாரின் தமிழறிவு சால அழகிது ! 

இலக்கியப் பொருளியல்புகளை முறைப்படுத்திச் சொல்லி 
விளக்குவதே இலக்கண மென்பது தமிழ்நூல் வடநூல் இயற் 
றிய ஆசிரியசெல்லார்க்கும் ஒப்ப முடிந்ததாகலின் , தெய்வத் 
தொல்காப்பியனார் வகுத்துவிளக்கிய அகப்பொருள், புரப் 
பொருள் இலக்கணங்கள் அத்தனையும் , அவர்காலத்தும் 
அவர்க்கு முன்னிருந்த சான்றோர் காலத்தும் இயற்றப்பட்ட 
நூல்களின் பொருளமைதிகளேயாதல் தெற்றென விளங்கா 
நிற்கும் . 

பண்டை இலக்கியங்களும் இன்பமும் 
இனிப் , பண்டைச் செந்தமிழ்ச் சான்றோர் இயற்றிய 
இலக்கிய நூல்கள் தாமும் , அஞ்ஞான்றை உலகியல் நிகழ்ச்சி 
களை உள்ளவாறே எடுத்துக்கூறுந் தன்மையவன்றி , உலகிய 
லொழுக்கத்துக்கு மாருவன சிறிதுங் கூறுவன அல்ல . இஞ் 


9 


- 


66 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


ஞான்று ஆரியர்தம் பொய் வழக்கின்பாற் பட்டு , உலகியல் 
வழக்கோ டொவ்வாத பலவற்றைப் பொய்யாகப் புனைந்து கட் 
டிச் சொல்லுந் தமிழ்ப்புலவர் போலாது , பண்டிருந்த தமிழ் 
நல்லிசைப்புலவர்கள் பட்டது பட்டாங்குமொழியும் பொய்யா 
நாவினர் என்பது பேராசிரியர் தொல்காப்பிய மரபியலிற் 
கூறியவுரையானும் , பண்டைத் தமிழிலக்கி பங்களை ஒருகிறிது 
உற்று நோக்குதலானும் இனிது உணரலாம் . பண்டைக்காலத் 
துத் தமிழிலக்கியங்களிற் பெரும்பாலன இன்பத்தின் மேற் 
றான அகப்பொருளினையே மிகவிரித்து உரைத்தலும் , இன் 
பத்தின் வழிப்படூஉம் ஏனை அறம்பொருள்களின் மேற்றான 
புறப்பொருளினைச் சுருக்கியே பாடுதலும் , நன்குணர வல் 
வார்க்கே பண்டைத் தமிழாசிரியர் எல்லாரும் இன்பத்துக்கே 
முதன்மை கொடுத்தமை நன்கு புலனாம் . பழைய சான்றோர் 
செய்யுட்களைத் தொகுத்த எட்டுத்தொகையுள் நற்றிணை 
நானூறு செய்யுட்களும் , குறுந்தொகை நானூறு செய்யுட் 
களும் , ஐங்குறுநூறு ஐந்நூறு செய்யுட்களும் , கலித் 
தொகை நூற்றைம்பதுசெய்யுட்களும் , அகநானூறு நானூறு 
செய்யுட்களும் , பத்துப்பாட்டில் முல்லைப்பாட்டு , நெடு 
நல்வாடை , குறிஞ்சிப்பாட்டு , பட்டினப்பாலை என்னும் 
நான்கு பெரும்பாட்டுக்களும் , பதினெண்கீழ்க்கணக்கில் 
கார்நாற்பது , ஐந்திணை ஐம்பது , ( ஐந்திணை எழுபது , திணை 
மொழி ஐம்பது , ‘ திணைமாலை நூற்றைம்பது , திருக்குறள் 
காமத்துப்பால் இரு நூற்றைம்பது , ‘நாலடியார் காமத்துப் 
பால் முப்பது செய்யுட்களும் ஆகமொத்தம் இரண்டாயிரத்து 
நானூற்றுத் தொண்ணூற்று நான்கு அருந்தமிழ்ச் செய்யுட் 
களும் அகப்பொருளின் பாலதாகிய இன்பத்தையே நுதலு 


கின்றன . 


இனி , எட்டுத்தொகையிற் பதிற்றுப்பத்து நூறு செய் 
யுட்களும் ‘ பரிபாடல் எழுபது செய்யுட்களும் , புறநானூறு 


பண்டை இலக்கியங்களும் இன்பமும் 


67 


நானூறு செய்யுட்களும், பத்துப்பாட்டில் ஆறு செய்யுட் 
களும் , பதினெண்கீழ்க்கணக்கில் நாலடியார் முன்னூற் 
றெழுபது செய்யுட்களும் , நான்மணிக்கடிகை நூறு செய்யுட் 
களும் , இனியவை நாற்பது நாற்பது செய்யுட்களும் , இன் 
னாநாற்பது நாற்பது செய்யுட்களும் , ‘ களவழி நாற்பது நாற் 
பது செய்யுட்களும் , திருக்குறள் ’ ஆயிரத்து எண்பது செய் 
யுட்களும் , திரிகடுகம் நூறும் , ஆசாரக்கோவை நூறும் , 
பழமொழி நானூறும் , சிறுபஞ்ச மூலம் நூறும் , முது 
மொழிக் காஞ்சி ஒன்றும் , ஏலாதி நூறும் , ஆகமொத்தம் 
மூவாயிரத்து நாற்பத்தேழு செய்யுட்களும் புறப்பொருளின் 
பாலவாகிய அறம் பொருள்களை நுதலுகின்றன . இவ்விரண் 
டையும் நுதலும் மூவாயிரத்து நாற்பத்தேழு செய்யுட்களை 
யும் இருகூறாகப் பகுத்தாற் , சிறிதேறக்குறைய அறத்துக்கு 
ஆயிரத்து ஐந்நூற்று இருபத்து மூன்றும் , பொருளுக்கு ஆயி 
ரத்து ஐந்நூற்று இருபத்து மூன்று செய்யுட்களுமே வருகின் 
றன . இன்பத்தை நுதலுஞ் செய்யுட்கள் மட்டும் இரண் 
டாயிரத்து நானூற்றுத் தொண்ணூற்று நான்கென்பது 
மேலே காட்டப்பட்டமையால் , இன்பத்தை நுதலுஞ் செய் 
யுட்கள் ஏனை அறம் பொருள்களைத் தனித்தனியே நுதலுஞ் 
செய்யுட்களினுஞ் சிறிதேறக்குறைய ஆயிரஞ் செய்யுட்கள் 
மிகுந்திருத்தல் காணப்படும் . இதுவேயுமன்றி , அறம் பொருள் 
களை நுதலும் பாட்டுக்களுள்ளும் இன்பத்தைக் கூறும் பகுதி 
களும் ஆங்காங்கு விராய் வந்திருக்கின்றன . இவ்வாறாகப் 
பழத்தமிழ் இலக்கிய நூல்கள் யாங்கணும் பெரும்பான்மை 
யாக எடுத்துப் பேசப் படுவது இன்பமேயாய் இருத்தலினாலும் , 
ஏனை அறம் பொருள்களைச் சுட்டுவன அவற்றில் மிகக்குறைந் 
தனவாயிருத்தலினாலும் அவ் விலக்கியங்களின் வழியே இலக் 
கணநூல் செய்த ஆசிரியர் தொல்காப்பியனாரும் , அவற் 
றொடு மாறுகொள்ளாமைப் பொருட்டு இன்பத்தை முதற்கண் 


63 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


11 


00 


ணும் , ஏனைப் பொருள் அறங்களை அதன்பின்னுமாக வைத்து , 

இன்பமும் பொருளும் அறமும் என்றாங்கு 

அன்பொடு புணர்ந்த ஐந்திணை மருங்கின் 
என்று சூத்திரஞ் செய்தருளினார் . 

எனவே , ஒருகாரணமும் பற்றாது தாம் எடுத்துக் 
கொண்ட அகப்பொருளுக் கேற்ப ஆசிரியர் தொல்காப்பிய 

ர் இன்பத்தை முதற்கண் வைத்தாரல்லது , உறுதிப்பொருள் 
களில் இன்பமே முதல் நிற்கவேண்டு மென்பது அவர்க்குக் 
கருத்தன்று என்ற அம்மறுப்புரைகாரர் கூற்றுப் பொருத்த 
மில் போலிக்கூற்றா மென்க . பண்டைத் தமிழிலக்கியங்கள் 
எல்லாம் உறுதிப் பொருள்களில் முதல் நிற்றற்குரிய இன்பத் 
தின் விழுப்பம் உணர்ந்தே அதனை ஏனையவற்றினும் பார்க்க 
உயர்த்தெடுத்துப் பேசுவ ஆயின , அந் நுணுக்கம் உணர்ந்தே 
தொல்காப்பியனாரும் அகப்பொரு ளொழுக்கமாகிய இன்பத் 
தினை முன்வைத்து , ஏனைப் புறப்பொருள் ஒழுக்கங்களை அதன் 
பின் வைப்பாராயினார் . 
அறம் இன்பத்தையே முதலும்ஈறுமாக உடையது , 

இனி , அம்மறுப்புரைகாரர் , அறமே முதல் நிற்கற்பாலது . 
இன்பம் அந்நீரதன்று என்ற தூஉம் பொருந்தாமை காட்டு 
தும் . ஒரு புல்நுனிமேல் நிற்கும் நீர்த்துளியிற் பெருக்கக் கண் 
ணாடியின் உதவிகொண்டு காணப்படுஞ் சிற்றுயிர்கள் முதல் 
மக்கள் ஈறான எல்லா உயிர்கள் மாட்டும் இன்ப உணர்ச்சியும் , 
இன்பத்தைப் பெறும் வேட்கையும் , அதற்கேற்ற முயற்சியும் 
ஒரு தினைத்தனையும் பிழையாமற் காணப்படுகின்றன . அது 
போல் அறத்தைப்பற்றிய உணர்ச்சியும் , அதனைப் பெறும்வேட் 
கையும் , அதற்காம் முயற்சியும் அங்ஙன மெல்லா உயிர்களி 
டத்துங் காணப்படாமல் , ஆறறிவுடைய மக்களுள்ளும் பிற 
உயிர்கள்பால் அன்பு நிகழப்பெற்ற ஒருசிலர் மாட்டே காணப் 
படுகின்றன . இவ்வாற்றால் இன்ப உணர்ச்சியினும் அற 


அறம் இன்பத்தையே முதலும்ஈறுமாகஉடையது 69 


பை 


வுணர்ச்சி மிகச்சிறுகிய நிலையில் உளதாதலும் , அதுவும் பிற 
உயிரின் இன்பத்தைத் தம்முயிரினின்பத்தோ டொப்பக்கருதி 
னார் பாலன்றி உளதாகாமையுந் தேர்ந்து காணவல்லார்க்கு 
இன்ப உணர்ச்சியின் வாயிலாகவே அறவுணர்ச்சி விளைவ 
தன்றி , அறவுணர்ச்சி வாயிலாக இன்ப உணர்ச்சி விளையான 
இனிது விளங்கா: நிற்கும் . இதுபற்றியன்றோ தெய்வத் திரு 
மூலரும் , 

நான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் 
என்று அருளிச் செய்தார் . ஒருவன் தான் பெற்ற இன்பத்தை 
இவ்வையகத்துள்ள எல்லா உயிர்களும் பெறுதல் வேண்டு 
மென விழைந்து , அதற்கேற்ப முயலும் முயற்சியே அறம் 
எனப்படும் . பிறவுயிரின் இன்பத்தைக் கருதாது செய்யும் 
முயற்சிகளெல்லாம் அறத்துக்கு மாறான மறமெனப்படும் . 
பிறர்க்கு வறுமையால் வந்த துன்பத்தை நீக்குதற்பொருட்டுப் 
பொருளுடையார் அவர்க்குப் பொருளீந்து செய்யும் அறம் 
எத்துணை இன்பம் பயக்கின்றது . இதுபற்றி யன்றோ தெய்வப் 
புலமைத் திருவள்ளுவரும் , 
1 ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை 

வைத்து இழக்கும் வன்க ணவர் . 
என்று அருளிச் செய்தார் . தமக்கும் பிறர்க்கும் நிகழும் இன் 
பம் இனைத்தென்பது உணர்ந்த இன்ப உணர்ச்சி உடையார்க் 
கன்றி , ஏனையோர்க்கு அறநினைவு சிறிதும் உளதாகாது . இவ் 
வுண்மை அறிவுடையார்க்கெல்லாம் இனிது விளங்கிக் கிடப் 
பவும் , இதுதானும் உணரமாட்டாது இன்பத்தினும் அறத்திற் 
கே முதன்மை சொல்லப் புகுந்த மறுப்புரைகாரர். உரை 
தொல்லாசிரியர் நூல் வழக்கிற்கும் ஏனை உலகியல் வழக்கிற் 
கும் மாறுகொண்டு போலியுரையாய் ஒழிந்தமை காண்க . 

எல்லா உயிர்க்கும் பொதுவான இன்ப உணர்ச்சியின் 
வாயிலாகவே அவ்வுயிர்கட்கு முயற்சி யுண்டாகாநிற்கின் 


70 


பழந் தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


உது . அம்முயற்சியினாற் பின்னும் பின்னும் பிறவி வளர்ச்சி 
உரம் பெற்றுப் பிறவிக்கு வாராமல் அறியாமையில் அமிழ்ந்திக் 
கிடக்கும் உயிர்கள் பிறவிக்கு வந்து அறிவு கூடுகின்றன . இன் 
பமும் அறிவும் இவ்வாற்றாற் பெருகப்பெருக அறநினைவும் 
அறஞ் செய்யும் முபற்சியும் மக்கள்பால் முறைமுறையே தலைப் 
படுகின்றன . அம்முரையினைக் கூர்ந்து பார்க்கும் வழி , இன் 
பத்தினால் முயற்சியும் , அம்முயற்சியாற் பொருளும் , அப்பொ 
ருளால் அறமும் , அவ்வறத்தால் முடிவிற் பேரின்பமும் ஒன்றி 
னொன்று உளவாய் வருகின்றன என்பதும் , எல்லா அறிவும் 
முயற்சியும் இன்பத்தினின்றே தோன்றி இன்பத்தின் கண்ணே 
சென்று முடிகின்றன என்பதும் நன்கு தெளியக்கிடத்தலின் , 
முற்றுணர்வு வாய்ந்த ஆசிரியர் தொல்காப்பியனார் இன்பத் 
தை முன் வைத்துப் பொருளை அதன்பின் வைத்து , அறத்தை 
அதன்பின் வைத்துச் சூத்தரஞ் செய்த முறையே உலக வழக் 
கொடும் , நூல் வழக்கொடும் முழுதொத்து என்றும் அசையா 
வைர மலைபோல் திகழ்ந்து நிற்பதாம் என்க . பண்டைத்தமிழ் 
ஆசிரியர்களே யன்றித் தமிழகத்துக்குப் புறத்தேயுள்ள நாடு 
களில் உயிர்வாழ்ந்த பண்டை நாகரிக மக்களுள் வழங்கிய 
பலவேறு மொழி இலக்கிய நூல்களுள்ளும் இன்பமும் பொரு 
ளுமே முன் வைக்கப்பட்டு அறம் அவற்றின் பின்னதாக 
நிறுத்தப்பட்டிருத்தலும் நினைவிற் பதிக்கற்பாற்று . 

தொல்காப்பியர் இன்பமே முதலென்றது 
இனி , உறுதிப்பொருள்களுள் இன்பமே முதன்மையா 
னதென்று தொல்காப்பியனார் கூறவில்லை என்று அம்மறுப் 
புரைகாரர் துணிந்து சொல்லுதலை உற்றாராயுங்கால் அவர் 
செந்தமிழ் மொழிக்கு நந்தா மணிவிளக்காந் . தொல்காப்பியத் 
தை ஒரு சிறிதாயிலும் நல்லாசிரியரையடுத்து நன்கு ஆராய்ந்து 
பயின்றவரல்ல ரென்பது புலனாகா நிற்கும் . ஆசிரியர் தொல் 


பரு 


தொல்காப்பியர் இன்பமே முதலென்றது 


காப்பியனாரே பொருளதிகாரத்துப் பொருளியலில் இருபத் 
தொன்பதாஞ் சூத்திரமாக நிறுத்திய , 
எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது 

தானமர்ந்து வரூஉம் மேவற்றாகும் என்பது இன்பத் 
தையே ஏனைப் பொருள் அறங்களினும் முதன்மை பெற்றதாக 
வைத்துக் கூறாநிற்கவும் அதனை அறியாது கூறிய அவருரையே 
அவர் தொல்காப்பியம் உணராமையினை நன்கெடுத்துக்காட்டா 
நிற்கின்றது . அச்சூத்திரத்துக்குப் போந்த மேவற்றாகுமென் 
றார் , என்பது ஆணும் பெண்ணுமாய்ப் போக நுகர்ந்து வருத 
லின் ஒருவனும் ஒருத்தியுமே இன்ப நுகர்ந்தாரெனப்படாது , 
அவ்வின்பம் எல்லா உயிர்க்கும் பொதுவென்பதூஉம் அவை 
இருபாலாய்ப் புணர்ச்சி நிகழுமென்பதூஉங் கூறியதாயிற்று 
அறனும் பொருளும் எல்லா உயிர்க்கும் நிகழா , மக்கட்கே 
சிறந்துவரு மென்றாராயிற்று . ” என்னும் பழைய உரையாசிரி 
யர் உரைப்பகுதியையேனும் அவர் உணர்ந்திருந்தனராயின் , 
எல்லா உயிர்க்கும் இன்பம் ஒன்றுமே உரித்தாவதென்பதூஉம் , 
ஏனைப் பொருளறங்கள் மக்கள்பால் மட்டும் உண்டாவனவாய் 
இன்பத்தையே முதலும் முடிவுமாய்க் கொண்டு நிகழுமென் 
பதூஉம் , அதுபற்றி யே தொல்காப்பியனார் இன்பத்தை முன்னும் 
பொருளறங்களை அதன்பின்னுமாக வைத்துக் கூறினாரல்லது 
ஒருகாரணமும் பற்றாது அங்ஙனங் கூறினாரல்ல சென்பதூஉம் 
விளங்க அறிந்திருப்பர் . இவையெல்லாம் ஒருசிறிது முண 
ராது தொல்காப்பியனார் கருத்தை முற்றும் அறிந்தார் போன்று 
துணிபுரை நிகழ்த்திய அம்பறுப்புரைகாரர் கந்துணிபு, 
“ கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து 

சொல்லாடச் சோர்வு படும் " என்னும் அருமைத் 
திருக்குறளுக்கு இலக்காய்த் தமிழ்வல்ல சான்றோசால் நகை 
யாடற் பாலதாய் முடிந்தமை காண்க . என்று இத்துணையுங் 
கூறியவாற்றால் ஆசிரியர் தொல்காப்பியனார் இன்பத்தை முன் 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


னும் ஏனைப் பொருளறங்களை அதன்பின்னும் வைத்துக் கூறிய 
முறையே அடிப்பட்ட சான்றோர்தம் நூல்வழக்கிற்கும் ஏனை 
யுலகவழக்கிர்கும் பொருந்துவதாமென்பதூஉம் , இம்முறை 
யொடு திரம்டப் பதிது புகுந்த பௌத்தசமண் சமயங்களின் 
பொருந்தா வழக்கேபற்றிப் பிற்காலத்தார் அறத்தை முன்னும் , 
எனைப் பொருளின்பங்களைப் பின்னும் வைத்த தலை தடுமாற்ற 
முறை அவ்விருவகை மெய் வழக்கோடும் ஒவ்வாதாமென்ப 
து உர் இனிது பெறக்கிடந்தமை காண்க . 

திருவள்ளுவர் கொண்டது தமிழ்முறை யன்று 

இனி ஆசிரியர் திருவள்ளுவனார் அறம் பொருள் இன்ப 
மென வைத்து நூல் செய்த முறை தமிழ்முறை யன்றாய்ப் 
பௌத்த சமண் சமயத்தவர்களாகிய வடநூலார் தாமே புதிது 
வகுத்த முறைடேயாதலை போலே காட்டினாம் . இங்ஙனந் திரு 
வள்ளுவர் கொண்டமுறை தமிழ் நூல் வழக்கன்றென்பதற்குத் 
திருக்குறளுக் குரைகண்ட பரிமேலழகியார் காமத்துப்பால் 
முகத்தில் “ இவர் பொருட்பாகு பாட்டினை அறம் பொருள் 
இன்பமென வடநூல் வழக்குப்பற்றி ஓதுதலான் என்று 
உரை உரைத்தமையே சான்றாம் . பண்டுதொட்டு வந்த தமிழ் 
நூன் முறையெல்லாம் இன்பத்தை முன்னும் பொருளறங் 
களைப் பின்னும் வைத்தலேயாம் என்பதனை மேலே விரித்துக் 

டினாம் . ஈண்டுப் பின்னுஞ்சிறிது அதனையே காட்டுதல் 
இன்றியமையாததாகின்றது . பழைய பரிபாடலிற் செவ்வேள் 
மேற் பாடப்பட்டிருக்கும் ஒன்பதாம் பாட்டினை இயற்றியரு 
ளினவரான ஆசிரியர் குன்றம் பூதனார் அப்பாட்டின்கண் 
வடமொழி நான்மரை வல்ல புலவரைநோக்கித் தமிழதுசிறப்பு 
அறிவுறுத்துகின்றுழித், தமிழுக்கே உரித்தான காதலின்ப 
ஒழுக்கத்தினையும் அவ்வொழுக்கத்தினை யுடைமையால் வள்ளி 
நாச்சியார் சிறந்தடையும் , அவ் வகத்தமிழை ஆராய்ந்தமை 
பால் முருகப்பிரான் சிறர் தனபயும்ான்கெடுத்து விரித்து , ஒது 


திருவள்ளுவர் வேறுமுறை கொண்ட காரணம் 


73 


வார்க்குங் கேட்பார்க்குந் தமிழ்ச்சுவை புலனாமாறு விளக்கு 
தல் காண்க . இங்ஙனமே பத்துப்பாட்டின்கண் ஒன்றாகிய 
குறிஞ்சிப்பாட்டை இயற்றிய நல்லிசைப் புலமை மலிந்த 
சான்றோருந் , தங்காலத்திருந்த பேரறிஞர்களாற் " புலனழுக் 
கற்ற அந்தணாளன் ” எனவும் , பொய்யாகாவிற் கபிலன் ” 
எனவும் புகழ்ந்து பாராட்டப் பெற்றவரும் ஆன ஆசிரியர் கபி 
லர் , தமிழ் நலம் அறியாத ஆரிய அரசன் பிரகத்தனுக்குத் 
தமிழ்நலம் அறிவித்தற்பொருட்டுத் தாம்பாடிய குறிஞ்சிப்பாட் 
டின்கண் , இக்காதலின்ப அகப்பொரு ளொழுக்கத்தினையே 
விரித்தெடுத்துப் பெரிதுஞ் சுவை துளும்பப் பாடியிருத்தல் 
காண்க . இன்னும் இதனை விரிப்பிற்பெருகும் . இங்ஙனமெல் 
லாந் தமிழ்நாட்டின்க ணிருந்த அடிப்பட்ட சான்றோரெல்லா 
ருந் தமிழுக்குச் சிறந்தது இன்பவொழுக்க மென்றே ஒருமுக 
மாய் நின்று கட்டுரைத்துச் சொல்லுதலின் , அவர்க்குப் பிற் 
காலத்தே நூல்செய்த திருவள்ளுவனார் கொண்டமுறை பரி 
மேலழகியார் காட்டியவாறு தமிழ் முறை யன்றென்பது தெற் 
றென விளங்காநிற்கும் . 

திருவள்ளுவர் வேறுமுறை கொண்ட காரணம் 

அற்றேல் , தமிழ்மக்கள் பொருட்டுத் தமிழ்நூல் இயற்றப் 
புகுந்த திருவள்ளுவனார் , அத்தமிழ் முறையொடு திறம்பி வட 
நூன்முறையைக் கைப்பற்றிய தென்னையெனிற் கூறுதும் . இத் 
தென்றமிழ் நாட்டுப் பழைய வாலாறுகளை நன்காய்ந்துணர் 
வார்க்குத் திருவள்ளுவனார் இருந்த கி . பி . முதல் நூற்றாண் 
டிற் பெளத்தசமண் மதங்கள் வடநாட்டிலிருந்து தமிழ்நாட் 
டிற் குடிபுகுந்தமை நன்கறியக் கிடக்கும் . இதற்குத் திருவள் 
ளுவர் காலத்தை யடுத்துச் செய்யப்பட்ட சிலப்பதிகாரம் , 
மணிமேகலை என்னும் பௌத்தசமண் காப்பியங்களே 
பெருஞ் சான்றாம் . அவ்வாறு குடிபுகுந்த அச்சமயிகள் இரு . 
பாலாரும் , உலகியலொழுக்கத்தை ஆழ்ந்தாராய்ந்தறிந்த சான் 

10 


74 - 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


றோர் தம் நூல்வழக்கை நுணுகியாராயும் அறிவுமதுகையின்றி 
இன்பத்தினை இழித்துப்பேசி , அவ்வாற்றால் ஏனைமக்களினுந் 
தாமுயர்ந்தார்போற் காட்டி , அங்ஙனங் காட்டுந் தமது கர 
வொழுக்கம் நிலை பெறுதற்பொருட்டு அறத்துக்கே உயர்வு 
சொல்வாராய் , இந்நாட்டவரைப் பெரியதொரு. பொய்ம்மயக் 
கிற் படுப்பாராயினர் . இவ்வாறு இன்பத்தை இகழ்ந்து அறத் 
தை உயர்த்துப்பேசி ஆரவாரஞ் செய்யும் பௌத்தசமண் 
குருக்களின் உரைகளைக்கேட்ட தமிழ்ப்பொதுமக்கள் , அவர் 
இகழ்ந்து பேசிய இன்பவொழுக்கத்தைத் தாமும் ஏனைமக் 
களும் விடமாட்டாமை நன்குணர்ந்தும் , அறவுரை கூறும் 
அவர் தம்மினும் உயர்ந்தார்போலுமெனமயங்கிக் , கரவொழுக் 
கத்தில் நிற்கும் அக்குருக்கண்மாரையும் , அவர் தஞ் சொற் 
செயல்களையும் மிக உயர்த்துப்பேசுவாராயினர் . இவ்வாற் 
மாற் பௌத்தசமண் கோட்பாடுகள் உண்மையில் மக்களியற் 
கைக்கும் , அவர் தம் உலகியல் - ஒழுக்கத்திற்கும் ஒருசிறிதும் 
பயன்படாவாயிருந்தும் , போலியாக எங்கும் பரவிவரலாயின் . 
இதுகண்ட தமிழ்ச்சான்றோர்கள் அப்புறச்சமயக்கோட்பாடு 
கள் மக்கட்குப் பயன்படாமையின் உள்ளீடில்லா வெறும் 
பதர்களாதல் தெரிந்து , உண்மை உலகியல் ஒழுக்கத்திற்கு 
ஏற்ற அறத்தின் சுறுபாடுகளைத் தமிழ்த் தொல்லாசிரியர் 
கொண்ட உண்மைப் பயன்றரு முறையில் இன்பத்தொடு 
படுத்து விளக்குவான் புகுந்தனர் . அங்ஙனம் . புகுந்தாருள் 
தலைநின்றவரான திருவள்ளுவனார் , தங்காலத்துத் தம்மோ 
டுடனிருக்கும் மக்கள் , பௌத்த சமண் மயக்குரையிற் சிக்கி 
அறத்திற்கே உயர்வுசொல்லுதல் கண்டு , அவர்வழியேசென்று 
அவரைத் திருத்துவாராய் , அறத்தை முன்வைத்து நூல்செய் 
வாராயினர் . அங்ஙனம் நூல் செய்கின்றுழிப், பெரும்பாலும் 
இம்மையையே நோக்கின இல்லறமும் , பெரும்பாலும் மறுமை 
யையே நோக்கின துறவறமும் என அறத்தை இரண்டாக 


திருவள்ளுவர் வேறுமுறை கொண்ட காரணம் 


75 


வகுத்து , அவ்விருவகையறமும் பொருளை இன்றியமையாத 
கருவியாக அவாவுதல்பற்றிப் , பொருளை அதன்பின் வைத்து , 
அவ்வாறு பொருள் துணையாக அவ்விருவகை அறத்தானும் 
அடையப்படும் இன்பமும் , இம்மைக்கண் நுகரப்பட்டு இல் 
லறத்துக் கேதுவாய் நிற்குங் காதலின்பமும் , துறவறத்தின்பய 
னாய் மறுமைக்கண் நுகரப்படுந் திருவருள் இன்பமு மென் 
இரண்டாதல் தெரித்து , இன்பத்தினை இறதிக்கண்ணும் 
வைத்து . நூல்யாப்பாராயினர் . ஆகவே , இறுதிக்கண் அவர் 
நிறுத்திய இன்பத்துப்பால் காமவின்பத்தினையே 
நுதலுவ 
தென்று அம்மறுப்புரைகாரர் கூறியது பொருத்தமில் கூற்றா 
தல் காண்க . இறுதிக்கண் நின்ற இன்பத்துப்பால் இல்லறத் 
தின் பாலதான காதலின்ப மொன்றனைமட்டுமே உணர்த்துவ 
தன்று . ஆழ்ந்து நோக்குவார்க்கு , அது துறவறத்தின் பால 
வான திருவருளின்பத்தையும் ஒருங்கு உணர்த்துவதேயா 
குப் . `இங்ஙனமே தமிழ் நூல்களிற் கூறப்படும் அகப்பொருட் 
காதலொழுக்கமெல்லாம் இம்மையின்பமொன்றனையே உணர்த் 
தாமல் , திருவருளின்பத்தையும் , உடனெடுத்து ஓதுவதென்ப 
தற்குச் , சைவசமய ஆசிரியரில் முதல்வரான மாணிக்கவாச 
கப் பெருமான் திருச்சிற்றம்பலக்கோவையார் அருளிச் 
செய்தமையும் , ஏனை அப்பர் , சம்பந்தர் , சுந்தரர் முதலான 
நம் சமயகுரவர்களும் தாமருளிச்செய்த திருப்பதிகங்களில் 
ஆங்காங்கே தலைவன் தலைவி முறையில் வைத்து இறைவனைப் 
பாடி யிருத்தலும் , சைவசித்தாந்த நூல்களில் ஒன்றான் திரு 
வுந்தியார் , 
பெற்ற சிற்றின்பமே பேரின்ப மாயங்கே 
முற்றவரும் பரிசு உந்தீபற 

முளையாதுமாயை என்று உந்தீபற ” என்று உரைத்தலு 
மே சான்றாம் . அகப்பொருட் காதல் ஒழுக்கத்தினைக் கூறுந் 
திருச்சிற்றம்பலக்கோவையார் இவ்வாழ்ந்த திருவருளின்பக் 


16 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


கருத்தும் உணர்த்தும் பெற்றியது என்பதற்குச் சிவஞானி ஒரு 
வர் இயற்றின திருக்கோவையார் உண்மை என்னும் நூலுஞ் 
சான்றுபகரும் . எனவே , திருவள்ளுவனார் தமதருமைத் திருக் 
குறள் நூலின் இறுதிக்கண் நிறுத்திய இன்பத்துப்பால் , அவர் 
தாம்வகுத்த இல்லறந் துறவறம் இரண்டிற்கும் பொதுவான 
இன்பத்தையே உணர்த்துங் கருத்துடையதன்றி , இல்லற 
நுகர்ச்சியொன்றற்கே உரிய காதலின்பத்தினை மட்டும் உணர்த் 
துவதன்றென்பது கடைப்பிடிக்க . இவ்வாற்றால் , இல்லாளொடு 
கூடியிருந்து நுகரும் இன்பமே காமத்துப்பாலிற் சொல்லப் 
பட்டதென்னும் அம்மறுப்புரைகாரர் கூற்று உள்ளீடில்லாப் 
போலியாய் ஒழிந்தமை கண்டுகொள்க 
திருவள்ளுவரும் இன்பத்துக்கே முதன்மை தந்தமை , 

இனிப் , பௌத்த சமண் சமயக் குருக்கண்டமார் இல்லறத் 
தை இகழ்ந்து துறவறத்தையே பெரிது கொண்டாடாநிற்பர் . 
இல்லறத்தின்வழிச் செல்லாத துறவு நிலைபேறின்றிச் சீர்குகுலை 
யும் என்பதற்கு அத்துறவிமார்தங் காமக் காவொழுக்கமே 
சான்றாம் . இவ்வுண்மைகண்டு தெய்வத்திருவள்ளுவர் அவர் 
தங்கொள்கையை மறுத்தற்பொருட்டே இன்பத்தின் வழித் 
தாகிய இல்லறத்தை முன்வைத்து நூல் செய்ததூஉம் , 
அறத்தாற்றி னில்வாழ்க்கை யாற்றிற் புறத்தாற்றிற் 
போஒய்ப் பெறுவ தெவ என்றும் , 
இயல்பினா னில்வாழ்க்கை வாழ்பவ னென்பான் 
முயல்வாரு ளெல்லாந் தலை " என்றும் , 
ஆற்றினொழுக்கி யறனிழுக்கா வில்வாழ்க்கை 
நோற்பாரி னோன்மை யுடைத்து என்றும் , 
அறனெனப்பட்டதே யில்வாழ்க்கை யஃதும் 
பிறன்பழிப்ப தில்லாயி னன்று என்றும் , 
“ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையுந் 
‘ தெய்வத்துள் வைக்கப் படும் ” என்றும் அவர் இல் 


23 


திருவள்ளுவர் இன்பத்துக்கே முதன்மை தந்தமை 77 


லறத்தைத் தமிழ்ச்சான்றோர் வழக்குப்பற்றித் துறவறத்தினும் 
மிக்கெடுத்துக் கூறிய தூஉமென்க . 

இனி , இன்பத்தின் வழித்தாகிய இல்லறத்தைத் தெய்வத் 
திருவள்ளுவனார் முன்வைத்து நூல்யாத்தமையின் , அவர் இன் 
பத்துக்கே முதன்மைகொடுத்தார் என்று எமது தலைமைப் 
பேருரையிற் கூறினமன்றி , இல்லாளொடு கூடிது கரும் இன்ப 
மும் அவர் இல்லற இபலிற் கூறினாரென மொழிந்திலேம் . 
இவ்வாறாகவும் , இன்ப நுகர்ச்சிக்கு அவர் முதன்மைதந்தார் 
என யாம் மொழிந்தேம் எனப் பிழைபடக்கொண்டு , அம் 
மறுப்புரைகாரர் தமக்குத் தோன்றியவாறெல்லா மெழுதினார் . 
இன்பமும் இன்பநுகர்ச்சியும் வேறாதலை உணர்ந்திருந்தன 
ராயின் அங்ஙனம் பிழைபடஉரையார் . மனையாளைப் புணர்ந்து 
நுகரும் இன்பங் காமத்தின்பாற் படும் . அவளைப் புணராத கா 
லங்களில் அவடன் அருங்குணங்களொடு பழகுதலானும் , 

வடன் அறிவுச் செயல்களைக் காண்டலானும் , அவடன் 
அறிவுமொழிகளைக் கேட்டலானும் , எல்லாவகையினும் அவள் 
தன்னோடு ஒத்து ஒழுகுதலை வியத்தலானும் , அவடன் எல்லா 
நலங்களை நோக்கு தலானுங் கணவற்கு ஓவாது விளையு மின்பங் 
காதலின்பத்தின்பாற் படும் . இங்ஙனமே தன் கொழுநன்றன் 
அருமைப்பாடுகளை உணருந்தொறும் நினையுந்தொறும் மனை 
விக்குங் கழிபெருங் காதலின்பம் ஓவாது விளையாநிற்கும் . 
இவ்வாறு காதலின்ப நிகழ்ச்சி அவர் தமக்குள் உண்டாயி 
லன்றி அவர் தமக்குள் அன்புடையராய் ஒழுகுதல் இயலாது ; 
அன்புடையராய் ஒழுகினாலன்றி அவர் ஒருமித்து நின்று , 
அறவோர்க்களித்தலும் அந்தணர் ஒடப்பலும் 
துறவோர்க் கெதிர்தலுந் தொல் லோர் சிறப்பின் 

விருந்து எதிர்கோடலும் ” (சிலப்பதிகாரம் ) ஆகிய இல் 
லறத்தை இனிது நடாத்துதலும் ஒருசிறிதும் இயலாது . ஆகவே , 
இன்பத்தின் வழித்தாகவே அல்லது இன்பத்தை நுதலியே 


73 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


. 


இல்லறம் நடைபெறுதல் ஐயுறவின்றித் தெளியப்படும் . இவ் 
வியல்பினை , ஆசிரியர் திருவள்ளுவநாயனாரே காதலின்பத்தின் 
விளை வான அன்பை முன்வைத்து அறத்தைப் பின்வைத்து , 

அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கைப் 
பண்பும் பயனும் அது 

என்று கூறி நன்கு விளக்கியரு 
ளினார் . அவர் கருத்தறிந்தஉரைகாரர் பரிமேலழகியாரும் << இவ் 
லாட்குங் கணவற்கும் நெஞ்சொன்றாகா வழி இல்லங்கடை 
போகாமையின் , அன்புடைமை பண்பாயிற்று , அறனுடைமை 
பபனாயிற்று . ” என்று உரை கூறியதூஉம் உற்று நோக்கற்பால 
தாம் . இவ்வியல்பெல்லாம் நூல்வழக்கானேயன்றி உலகியல் 
வழக்கானும் எளிதில் உணரக்கிடப்பவும் , இவைதாமும் 
உணரமாட்டாது , அறமே முதற்கண்வைக்கப்பட்டதென அம் 
மறுப்புரைகாரர் கூறியது இருவகை வழக்கிற்கும் மாறுகோ 
ளாம் என்க . எனவே , காதலின்பத்தினை அடிப்படையாய்க் 
கொண்டெழுந்த இல்லறத்தைத் தெய்வத்திருவள்ளுவர் முன் 
வைத்து நூல்யாத்தது , அவர் பண்டைச் செந்தமிழ் நல்லாசிரி 
யர் நிறுத்திய மெய்வழக்கிற்கு மாறாகாமைப் பொருட்டேயா 
மென்பதூஉம் , தங்காலத்துப் புதிது புகுந்த பௌத்தசமண் 
சமய வழக்குப்பற்றி அறத்தை முதல் நிறுத்தினும் . அவ்வறத் 
திற்கு அடிப்படையான இன்பத்துக்கு முதன்மை கொடுத் 
தலே அவர்தம் உண்மைக் கருத்தாமென்பதூஉம் , இப்பெற்றி 
பெல்லாம் நன்காய்ந்துபாராது அம்மறுப்புரைகாரர் கூறிய கூற் 
ரத் திருவள்ளுவனார் கருத்தொடு முரணிப் பிழைபடுவதாம் 
என்பதூஉந் தேற்றமாதல் காண்க . 

முயற்சிக்கு ஊழ் காரணம் அன்று 
இனி. இன்பத்தை - நுதலியே பொருள் ஈட்டுதலும் , 
அறஞ் செய்தலும் நிகழ்கின்றன என்னும் எமது கோட்பாட் 
டுக்கு முதலில் இணங்கிப் பேசியவர் , அம்மட்டில் அமையாது 
இன்பத்தை நுதலி மக்கள் செய்யும் அவ்விருவகை முயற்சி 


" அவ் 


முயற்சிக்கு ஊழ் காரண 

ழ் காரணம் அன்று 79 / 
யும் முட்டுப்படுதற்குக் காரணம் பழவினையே என்கின்றார். 
எல்லா உயிர்களும் , அவ்வுயிர்களிற் சிறந்த மக்களுஞ் செய்யும் 
முயற்சியெல்லாம் இன்பத்தை நுதலியேநடைபெறுதல் மறுப்பு 
ரைகாரரை புள்ளிட்ட எல்லார்க்கும் ஒப்பமுடிந்ததாகலின் , 
வுண்மையினையே யாம் எடுத்து விளக்கின மன்றி , மக்கள் 
செய்யும் முயற்சி பழவினையால் முட்டுப்பட்டு வறிதாதலையே 
னும் , அன்றி நிறைவேறுதலையேனும் எடுத்துப் பேசினேமல் 
லேம் . அங்ஙனமாகவும் , அவர் எடுத்த பொருளை விட்டு அதற் 
கியைபில்லாத தொன்றனை எடுத்துரைத்தல் - மேற்கோள்மலை 
வென்னுந் தோல்வி ( நிக்கிரகஸ்தான ) முறையாதலை உணர்ந் 
திலர்போலும் ! இன்பத்துக்கு முதன்மை சொல்லும் எமது 
மேற்கோளை ( பிரதிஞ்ஞை) மறுக்கப் புகுந்தவர் அதனை மறுத்து 
அறத்துக்கு முதன்மை சொல்லுந் தமது மேற்கோளை நாட்டல் 
வேண்டுமேயல்லாமல் , அதனை விடுத்துப் பழவினைக்கு இடை 
யே முதன்மைசொல்லப் புகுதல் , மறுப்பெழுதும் முறை இன் 
ன்தென்றே அறியாதார்தங் குழறுபடையாம் . அறம் முதலிய 
வற்றிற்குக் காரணம் பழவினையேயாயிற் , பின்னர் அறத்தைப் 
பொருளின்பங்களுக்குக் காரணமென்றல் முன்னொடு பின்மா 
ணுமன்றோ ? மேலும் , பழவினைக்கே முதன்மை சொல்லுவார் . 
மீமாஞ்சகரேயன்றிச் சைவசித்தாந்திகளல்லர் . மக்கள் தமது 
நன்முயற்சியால் ஊழையும் புறங்காண்பர் என்பதே சைவசித் 
தாந்திகள் கோட்பாடு ; என்னை ? மக்கள் தமக்கென ஓர் அறி 
வுஞ் செயலும் இலராயின் , அவர் செய்யும் . முயற்சியெல்லாம் 
ஊழ்வினையொன்றினாலேயே யாவனவாயின் அவர் அறிவுஞ் 
செயலுமில்லாக் கல்லும் மண்ணும் போல் , அறிவில் ( அசேத 
னப் ) பொருள்களாவராதலின் என்க . அதுவேயுமன்றி , ஆசி 
ரியர் திருவள்ளுவ நாயனார் அறத்துப்பாலின் ஈற்றில் ஊழ்வலி 
யை மிகுத்துக் கூறினாராயினும் , அவ்வூழின்வலி, மக்களின் 


30 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


12 


விழுமிய அறிவுமுயற்சியின் முன்னே நில்லாதொழியுமென்று 
தெருட்டிப் , பின்னின்ற பொருட்பாலில் 
ஊழையும் உப்பக்கங் காண்பர் உலைவின்றித் 

தாழாது உஞற்று பவர் என்று முடித்துக் கூறுதலாற் 
பழவினைக்கு முதன்மை கூறுதல் நாயனார்க்கும் உடன்பாடல் 
லாமை நன்கு பெறுதுமன்றோ! மலத்தினால்மறைவுண்டு கிடந்த 
உயிர்கள் இறைவன் திருவருளால் மாயையிற் றிரட்டப் பட்ட 
உடம்பினைக் கருவியாகப் பெற்று , அப் மலபாசு சிறிது நீங்கி 
அறிவும் முயற்சியும் உடையனவாய் முனைந்து நிற்கும் வழி , 
அவை இன்பத்தை அவாவியே நிற்கும் அல்லது அறத்தினை 
அவாவி நில்லா என்பதூஉம் , முதன் முதற் பிறவிக்கு வரும் 
ஓரறிவுயிர்கட்குப் பழவினை சிறிதுமின்மையின் அவற்றின் 
முயற்சிக்குப் பழவினை காரணமாகாது இன்பமே தலைக்காரண 
மாய் நிற்கு மென்பதூஉம் , அதனாற் பழவினைக்கு முதன்மை 
கூறுதல் சைவசித்தாந்தத்துக்குச் சிறிதும் அடாதென்பதூஉம் , 
யாண்டும் உயிர்கள் கீழ்க்கீழ்ப் பிறவிகளிற் செய்த முயற்சி 
களின் பழக்கந்துணையாக மேன் மேற்பிறவிகளில் மேலுமேலும் 
அறிவுமுயற்சி யுடையனவாய்ச் செல்லுதலின் இன்பத்தா லுந் 
தப்பட்ட அறிவுமுயற்சியே பிறவியி னேற்றத்திற்குக் காரண 
மாமென்பதூஉம் , இதுவே சைவசித்தாந்தத்துக்கும் அதனை 
அகத்தடக்கி நூல்செய்த திருவள்ளுவனார்க்குங்கருத்தாமல்லது 
இதற்கு மாறாக அறத்திற்கு முதன்மை சொல்லுதலும் அதனை 
விட்டுப் பழவினைக்கு முதன்மை சொல்லுதலும் அவர்க்குச் 
சிறிதுங் கருத்தன்றாமென்பதூஉம் அம்மறுப்புரைகாரர் உணீ 
ரக் கடவாராக . சிறப்பீனுஞ் செல்வமுமீனும் ” என்னுந் 
திருக்குறள் அறஞ்செய்தலால் வரும் பயன் உணர்த்துவதே 
யன்றி , இன்பத்தினும் பார்க்க அறமே சிறந்ததென. அறத்திற்கு 
முதன்மை சொல்லாமையின் அதனை எடுத்துக் காட்டு தலால் 
அம் மறுப்புரைகாரர் கருத்து நிரம்புமா றில்லை யென்றும் ஓர்க 


. 


அன்பும் இன்பத்தையே நுதலும் 


31 


இனி , இன்பமே முதலென்பதற்குத் திருவள்ளுவனார் 
அருளிச்செய்த அன்பு மறனும் உடைத்தாயின் என்னுந் 
திருக்குறளை யாம் எடுத்துக்காட்டியது பொருத்த மில்லை என் 
றம் , அஃது அன்புக்கே முதன்மை சொல்லுகின்ற தென்றும் 
மறுப்புரைகாரர் கூறியதனைச் சிறிது ஆராய்வாம் . கணவனும் 
மனைவியும் ஒருவரோ டொருவர் அன்புபூண்டொழுகுதல் 
எதனால் என்று உலகியலறிவு சிறிதுடையாரை வினாவினும் , 
அவர் அவர்க்கு விடைதருவர் . தாம் நுகருங் காதலின்பத் 
தினைக் குறிக்கொண்டே அவர் தமக்குள் அன்புடையராய் 
ஒழுகுதல் இனிது விளங்கிக்கிடப்பவும் , இதுதானும் உண 
பாது மறுப்பெழுதப் புகுந்தார்க்கு நல்லறிவு கொளுத்தும் 
வாயில் ஏது ? மேலும் , " மாயோன் மேய காடுறை யுலகமும் " 
என்னுந் தொல்காப்பிய அகத்திணை இயற் சூத்திரத்தில் 
உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் " புணர்தலின்றி இல்லறம் நிக 
ழாமையின் ” என்று கூறிய அரிய உரையையேனுந் , திருவள் 
ளுவனார் இன்பத்துப் பாலிற் கூறிய 

ஊடுதல் காமத்திற் கின்பம் அதற்கின்பங் 

கூடி முயங்கப் பெறின் ” என்னு மருமைத் திருக்குறளை 
யேனும் அறிந்திருந்தனராயின் அம்மறுப்புரைகாரர் இவ்வா 
றெல்லாங் கூறி இழுக்குறார் . எனவே , அன்பு என்னும் முளை , 
காதலின்பமென்னும் வித்தினின்றும் உளதாகக் காண்டலின் 
இன்பங் காரணமும் அன்பு அதன் காரியமுமாய் நிற்பதாமென் 
றும் , காதலர்க்குள் நிகழும் அன்பினைக்கூறவே அதற்கு முத 
லான இன்பமுந் தானே போதருமென்றும் உணர்ந்து 
கொள்க . 

அற்றேற் , கணவனும் மனைவியு மல்லாத பிறசேர்க்கை 
(பிலும் அன்பு நிகழக் காண்டு மாதலின் , ஆண்டெல்லாங் 
காத லின்ப முண்டென்பது யாங்ஙனம் பெறப்படுமெனிற் 
கூறுதும் : எமது சைவசித்தாந்த நூலாகிய சிவஞானசித் 

11 


82 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


யார் உலகத்து மக்கள் மாட்டு நிகழும் அன்பின் சேர்க்கைகளை 
யெல்லாம் நால்வகைப்படுத்துச் , 

( சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்திரமார்க்கம் தாச 
மார்க்கம் ” என்று கூறி , இந்நால்வேறு வகையில் நிகழும் அன் 
பும் , இறைவன்பால் அடியார்க்கு அவரவர் தரத்திற் கேற்ப 
நிகழுமென வலியுறுத்திற்று . இது கொண்டு அன்பின்தொடர் 
பும் அதற்குக் காரணமாவதும் ஆராயற்பாலன் . கீழ்ப்படியின் 
முதலில் தாசமார்க்கம் நிற்பது ; அஃது ஒருதலைவனுக்கும் 
அவனுக்கு ஏவல் செய்யும் அடியானுக்கும் இடை நிகழும் 
அன்பின் தொடர்பைக் காட்டும் . எவலா ளில்லையேல் தானே 
செய்து முடிக்கவேண்டுந் தொழில்களை ஒருதலைவன் மேற் 
கொள்வனாயின் அவன் எவ்வளவு துன்புற்று வருந்துவன் ! 
அவ்வாறின்றித் , தன் சொல்லுங் குறிப்புங் கடவாத நல்ல ஓர் 
ஏவலன் தன் தலைவன் இடர்ப்படுதற்குரிய தொழில்களைத் தான் 
நன்கு செய்து முடிப்பனாயின் , அதனால் அத்தலைவன் இன்புற் 
றுத் தன் ஏவலனும் இன்புற்றிருக்குமாறு அவற்கு ஊண் உடை 
உறையுள் முதலிய நலங்களெல்லாம் நல்கக்காண்டு மல்லமோ ? 
இவ்வாற்றால் ஒருதலைவனாவான் தனக்கோர் இன்பத்தை நாடி 
யும் , ஏவலனாவான் அவற்குப் பணிபுரியு மாற்றால் தனக்குவரும் 
இன்பத்தை நாடியும் ஒருவரோடொருவர் தொடர்புடையராய் 
வாழ்கின்றனரேயல்லால் , அவ்விருவரும் இன்பத்தை நாடாது 
தொடர்புறக் காண்கிலேம் . ஆகவே , அவர் தமக்குள் நிகழும் 
அன்பின் தொடர்புக்கும் இன்பமே காரணமென்பது பெம் 
றாம் . இத்தொடர்பின்கண் தலைவன் உயர்ந்தோனும் ஏவலன் 
தாழ்ந்தோனுமாய் இருத்தலின் ஏவலன் தலைவனை அணுகாது 
அகன்றொழுகும் நிலையினனாவன் . இவ்வாற்றால் இவர்தஞ் 
சேர்க்கை கீழ்ப்படிக்கண் நிறுத்தப்பட்டது . 

இனித் , தாசமார்க்கத்திற்கு மேலான இரண்டாம்படியில் 
நிற்பது சற்புத்திரமார்க்கம் ஆகும் . இஃது ஒருதலைவற்கும் 


அன்பும் இன்பத்தையே நுதலும் 


83 


அவன்றன் புதல்வற்கும் இடைநிகழும் அன்பினை உணர்த்து 
வது . தன் தலைவன்பால் அடியவனுக்கில்லாத உரிமை அவன் 
றன் புதல்வற்கு உளதாவதால் , முன்னைநிலையினும் இந்நிலையில் 
நிற்பார்க்கு நெருங்கியதொடர்பும் அதுபற்றிவரும் உரிமையும் 
அவ்வுரிமையால் நிகழும் மிக்க அன்பும் உண்டாதலைக் காண் 
கின்றோம் . என்றாலுந், தன் தந்தையொடு கூடிநுகரும் இன்பம் 
புதல்வற் கின்மையின் இஃது இரண்டாம் படிக்கண்ணே 
வைக்கப்பட்டது . என்றாலும் , புதல்வனால் தந்தைக்கு இன்ப 
முந் , தந்தையின் உதவியாற் புதல்வற்கின்பமும் நிகழக்காண்ட 
லின் இவரது சேர்க்கையும் இன்பமென்னும் பொன் நாணி 
னாலேயே பிணைக்கப்பட்டு விளங்குகின்றதென ஓர்மின் ! 

இனி , இதற்குமேல் மூன்றாம்படிக்கண் நிற்பது சகமார்க் 
கம் என்று நுவலப்படும் . ஒருதலைவன்பால் அவனடியவனுக்கு 
அன்புடனே கூட மிக்க அச்சமும் நிகழும் ; புதல்வற்கோ தன் 
தந்தையினிடத்து மிக்க அன்பு உண்டாயினுந் , தந்தையின் 
ஒழுகலாறுகள் எல்லாவற்றுள்ளுந் தலையிடு தற்கு உரிமையில் 
லானாய் அச்சத்தால் அவனைச் சிறிது அகன்றொழுகுங் கட 
மைப்பாடே யுடையன் . மற்று , நெருங்கிய கெழுதகைமை 
வாய்ந்த தோழர் இருவர்க்குள் நிகழும் பேரன்போ அச்சம் 
சிறிதுமே கலக்கப்பெறாத விழுப்பம் வாய்ந்தது ; ஒருவருள்ள 
நிகழ்ச்சிகளெல்லாம் ஒருவரறிந்து நலந்தீங் கிரண்டிலும் நழு 
வாத கேண்மையுடையராய் நிற்கச்செய்வது . கீழ்ச்சென்ற 
ஏனை இருபடிகளில் நிற்பாரினும் நெஞ்சம் ஒத்த நேயர்மாட்டு 
நிகழும் அன்பும் இன்பமுஞ் சாலப்பெரியவாகலின் , இவரது 
சேர்க்கை ஏனையிருவரது சேர்க்கையினுஞ்சிறந்ததாகமூன்றாம் 
படிக்கண்ணே இருத்தப்பட்டது . நெஞ்சு ஒன்றாகாவழித் துன் 
பமும் , அவை ஒன்றாயவழிக் கழிபேரின்பமும் விளை தலால் , 
தோழர் தம் சேர்க்கையும் இன்பத்தையே 

நிலைக்களனாய்க் 
கொண்டு நிற்றல் எளிதிற் புலனாம் . 


84 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


இனி , இதற்குமேல் நாலாம்படிக்கண் இற தியாய்நிற்பது 
சன்மார்க்கம் என்று உயர்த்துச் சொல்லப்படுவதாகும் . இஃது 
ஒருதலைவன்பால் அவனோடு உயிரும் உடம்பும் ஒன்றான 
அவன்றன் காதலிக்கு உளதாகுங் காதலன்பின் சேர்க்கையே 
யாகும் .இதற்குக்கீழ்ப்படியில் நின்ற தோழரது சேர்க்கை மிகச் 
சிறந்த தேயாயினும் , அஃது அவர் தம் உள்ளத்தளவாய் நிற்பதே 
யன்றி , அவர்தம் உடம்பையும் பற்றி நிற்பதன்று . மற்றுக் , 
காதலன்பின் வயப்பட்டதலைவன்றலைவியர் சேர்க்கையோ அவர் 
தம் உள்ளத்தையே யன்றி உடம்பையும் ஒருங்கு பிணித்து , 
அன்பின் சேர்க்கைகள் எல்லாவற்றிற்கும் முடிந்த நிலையாய்த் 
திகழ்வதாகும் . இங்ஙனம் நிகழும் இம்முடிந்தசேர்க்கைக்கண் , 
உண்டாம் இன்பப்பெருக்கின் நிலை அந்நிலைக்கண் வைகும் 
அவ்விருவர்க் கல்லாமல் வேறெவர்க்குந் தினைத்தனையும் புல 
னாகாது ; இஃது உணர்த்து தற்கன்றே , தெய்வப்புலபைத் திரு 
வள்ளுவனார் , 

தாழ்வீழ்வார் மென்றோட் டுயிலின் இனிதுகொல் 

தாமரைக் கண்ணான் உலகு என்றருளிச் செய்த 
தூஉம் , மாணிக்கவாசகப் பெருமான் , 
உணந்தார்க்குணர்வரியோன் தில்லைச்சிற்றம்பலத்தொருத்தன் 
குணந்தான் வெளிப்பட்ட கொவ்வைச்செவ்வாய் இக்கொடி 
யிடைதோள் ,புணர்ந்தாற் புணருந்தொறும் பெரும் போகம் 
என் றருளிச்செய்ததூஉமென்றுணர்ந்து கொள்க . இவ்வாறெல் 
லாம் இவ்வுலகத்துநடை பெறாநிற்கும் இந்நால்வகைச் சேர்க்கை , 
களும் நன்களந்துகாணவல்லார்க்கு , அவையெல்லாம் அன்பினை 
யும் அதற்குவித்தான இன்பத்தினையு மே உயிராய்க்கொண்டு நிற் 
றல் உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் தெள்ளிதிற் புலனாம் . என 
வே , அன்புக்கு முதன்மை சொல்லும் இடங்களிலெல்லாம் 
அதற்கு முதலான இன்பமும்உடன்விராய்நிற்குமென்றும் , அது 
குறித்தேமாணிக்கவாசகப்பெருமானும் இறைவனை இன்பமே 


காமம் என்பது இருபொருளுக் தரும் 


85 


என்னுடை அன்பே ” என அவ்விரண்டையும் ஒருங்கு புணர்த் 
தோதினாரென்றும் உணர்ந்து , அம்மறுப்புரைகாரரின் பிழை 
பாட்டினைத் தெரிந்து கொள்க . 

காமம் என்பது இருபொருளுந் தரும் 
இனி , யாம் காதலின்பம் உயர்ந்ததெனவுங் காமவின்பர் 
தாழ்ந்ததெனவுங் கூறியதனை அம் மறுப்புரைகாரர் பிழை 
பெனப்புகன்று , காமம் என்பது உயர்ந்த இன்பத்தினையே 
யுணர்த்துமெனக் கிளந்ததனைச் சிறிது ஆராய்வாம் . 

காமம் என்னுஞ் சொற் பொதுவாய் ஓர் ஆண்மகற்கும் 
ஒரு பெண்மகட்கும் இடை நிகழும் உடம்பின் சேர்க்கையால் 
உண்டாம் இன்பத்தினை உணர்த்து மன்றி , யாண்டும் அஃது 
உயர்ந்த இன்பத்தினை யே உணர்த்து வதன்று . அங்கனமின்றி . 
மறுப்புரைகாரர் கூறுமாறு அஃது உயர்ந்த இன்பத்தினைபே 
யுணர்த்து வதொன் மூயிற், காதற்காமங் காமத்திற் சிறந்தது 
என யாம் மேலெடுத்துக்காட்டிய பரிபாடற் பழஞ்சான்றோர் 
தம் மெய்ம் மொழிக்கு யாங்கனம் பொருளுரைப்பர் ? காமம் 
என்னுஞ் சொல்லே உயர்ந்த வின்பத்தினை யுணர்த்துமாயின் 
ஆசிரியர் குன்றம்பூதனார் காதற்காமம் அதற்கு 
வேறு அடைமொழி கொடுத்ததுங் , காதற்காமமே காமவின்பத் 
திற் சிறந்ததென் றதும் என்னை ? மக்கள் பாற் பொதுமையில் 
நிகழுங் காம வின்பங்கள் பலவற்றுட் , காதலன்பின் விளை 
வான காமமே சிறந்ததென அவர் உரைக்குமாற்றம் , காமம் 
என்னுஞ் சொல் உயர்ந்த காமத்திற்கும் இழிந்த காமத்திற்கும் 
பொதுவாய் நின்று புணர்ச்சி யின்பத்தினை யுணர்த்துமென்பது 
புலப்படவில்லையா ? 

நக்கீரனார் இறையனாரகப் 
பொருளுரையிற் " களவு கொலை காமம் இணைவிழைச்சு என் 
பனவன் றோ சமபத்தாரானும் உலகத்தாரானுங் கடியப்பட் 
டன ? அவற்றுள் ஒன்றன்றாலோ இது ? எனின் ; அற்றன்று , 
களவு எனுஞ் சொற்கேட்டுக் களவு தீதென்பதூஉங் , கர்பம் 


என 


ஆசிரியர் 


S6 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


என்னுஞ் சொற்கேட்டுக் காமந் தீதென்பதூஉம் அன்று ; மற் 
றவை நல்லவாமாறும் உண்டு என்றுரைத்த மெய்யுரையாற் , 
காமம் என்னுஞ்சொல் இழிந்த இன்பத்தின் மேற்றாயும் 
உயர்ந்த இன்பத்தின் மேற்றாயும் வருதல் தெளியப்படுகின்ற 
தன்றோ? அற்றேல் , ஆசிரியர் தொல்காப்பியனார் அதனை 
உயர்ந்த வின்பத்தின் மேற்றாகவே வைத் துரைத்த தென்னை 
யெனின் ; அச்சொல் உயர்ந்த வின்பத்தினையும் உணர்த்துதற்கு 
"உரிமை யுடைத்தென்பது மேலே நக்கீரனார் கூறிய வுரையாற் 
றுணியக்கிடத்தலின் , அன்பினைந்திணை யொழுக்கத்தைக் 
கூறுந் தபது மேற்கோளுக்கு இசைய ஆசிரியர் அச்சொல்லைக் 
காதலின்பத்தின்பாற் படுத்துச் சூத்திரஞ் செய்தருளினார் . ஒரு 
நூலுள் வரும் ஒரு சொல்லுக்குப் பொருடுணியும் வழி , அந் 
நூல்யாத்த ஆசிரியன் கருத்தறிந்து அதற்குப் பொருள் கொள் 
ளல் வேண்டுமேயல்லாது , தமக்குத் தோன்றியவாறெல்லாம் 
அதற்குப் பொருளுரைப்பது சிறிதும் முறையாகாதென்க . 

இனி , ஆசிரியர் திருவள்ளுவனாரோ காமம் என்னுஞ் 
சொல்லுக்கு உயர்பொருள் இழிபொருள் இரண்டுங்கொண் 
டிருக்க , அதனை ஆராய்ந்து பாராத அம்மறுப்புரைகாரர் அச் 
சொல்லுக்கு அவர் உயர்பொருளே கொண்டாரெனப் பிழை 
படக் கூறினார் . திருவள்ளுவனார் ‘ காபத்துப்பாலில் மட்டும் 
அதற் குயர்வுபொருள் கொண்டு , துறவற வியல் மெய்யுணர் 
தல் அதிகாரத்திற் , 

“ காமம் வெகுளி மயக்கம் இவைமூன்றின் 

நாமங் கெடக்கெடு நோய் என அதற்கு இழிவுபொருள் 
கொண்டார் . ஆகவே , யாம் மெய்யன்பின்வழி நிகழும் உயர்ந்த 
காமவின்பத்தைக் காதல் என்றதும் , அம் மெய்யன்பின் வழி 
நிகழாது வெற்றுடம்பின் சேர்க்கையளவாய்நிகழ்வதனை இழிந்த 
காமம் என்றதுந் தொல்லாசிரியர்வழக்கோடு ஒருங்கொத்த முடி 
பாக்லின் , இஃதுணராது ‘ காமம் என்னுஞ்சொல் உயர்ந்தவின் 


தொல்காப்பியத்திற் சாதி இல்லை 


ST 





பத்தினையே யுணர்த்து மென்ற அம்மறுப்புரைகாரர் கூற்று 
உள்ளீடில்லா வெறும் பதடியாய் ஒழிந்ததென்றறிந்து கொள்க . 

தொல்காப்பியத்திற் சாதி இல்லை 
இனித், தொல்காப்பியத்தில் தொழில்வேற்று மையேசொல் 
லப்பட்டதன்றிச் , சாதிவேற்றுமை சொல்லப்படவில்லையென்ற 
எமது மேற்கோளை , அம்மறுப்புரைகாரர் மறுத்த பகுதி சிறிது 
ஆராயற்பாற்று . 

மக்கள் வாழ்க்கையானது , அவர்தம்முள் ஒவ்வொரு 
வரும் ஒவ்வொரு தொழிலை மேற்கொண்டு அவ்வாற்றால் ஒரு 
வருக்கொருவர் உதவியாய் நிற்ப , நடைபெறுவதாகும் . ஒரு 
வரே தமக்கு வேண்டும் பொருள்களைபெல்லாந் தம்முடைய 
முபற்சியினாலேயே தேடிக்கொள்ளுதல் இயலாது . பசித்த 
வேளைக்குக் காயோ கனியோ பச்சிலையோ உண்டு , தழைகளை 
உடுத்துக், குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் இருந்து உயிர் 
வாழும் மாக்களுங் கூடத் தம்முள் ஒருவருதவியை ஏனையோர் 
வேண்டி நிற்கின்றார் . ஏதொரு முயற்சியுஞ் செய்ய அறியாத 
சிறு குழவிப்பருவத்தும் , முயற்சி அவிந்த முதுமைப்பருவத் 
தும் மக்கள் பிறரு கவியைப் பெறாமற் பிழைத்தல் இயலா 
தன்றே ? முயற்சியும் ஆற்றலும் உடைய இளம்பருவத்தினருங் 
கூட இடையிடையே வரும் நோயானும் பிற துன்பங்களா 
னுந் தம் முயற்சியும் வலிவும் இழந்து பிறருதவியை அவாவிய 
படியாய்க் கிடத்தலையுங் காண்டு மன்றோ? நாகரீக மில்லா மக்க 
ளுள்ளேயே ஒருவருதவியை ஒருவர் நாடாது உயிர்வாழ்தல் 
இயலாதாயின் , அறிவும் இன்பமும் முறைமுறையே மிகும் 
நாகரிகவாழ்க்கையில் உள்ளார்க்கு ஒருவருதவியையொருவர் 
அவாவாது காலங்கழித்தல் இயலுமோ ? உழவும் நெசவும் வா 
ணிகமும் அரசும் போரும் ஓதலும் இறைவற்கு வழிபாடு 
ஆற்றலும் பிறவுமாகிய தொழில்களை யெல்லாம் மக்கள் ஒவ் 
வொருவருந் தாந்தாமே செய்வதென்றால் , அதற்கு அறிவும் 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


கள் 

கா 


ஆற்றலும் போதாமையோடு வாழ்நாளுங் காணாது . ஆகவே , 
ஒவ்வொரு தொழிலையுஞ் சிறப்பாகச் செய்தற்கு ஒவ்வொரு 
தொகுப்பினர் , இப்பரதநாட்டிலே மட்டு பன்றி நாகரிகத்திற் 
சிறந்த ஏனை அயல் நாடுகளிலும் இன்றியமையாது இயற்கை 
யாகவே பண்டுதொட்டுவகுக்கப்படுவாராயினர் . இங்கனமாகப் 
பரந்து பலவேறு வகைப்பட்டு நிகழுந் தொழில்களைச் செய்யும் 
மக்கள் எல்லாம் பதினெண் வகுப்பினராகத் தமிழ்நாட்டின் 
கட் பிரிக்கப்பட்டனர் . மற்று , ஆரியர் வந்து குடியேறிய வட 
நாட்டிலோ எல்லாத் தொழில்களுங் கைத்தொழிலும் உழவ 
வாணிகமும் அரசும் ஓதுதலும் என நால்வகையுள் அடக்கப் 
பட்டு , அவற்றைச்செய்வார் முறையே சூத்திரரும் வைசியரும் 
க்ஷத்திரியரும் பிராமணரும் என நால்வஜப்பாகப் பிரிக்கப் 
பட்டனர் . இவ்வாறு தென்னாடு வட நாடுகளிற் றொழில் 
வேறுபாடுபற்றிப் பண்டைநாளில் தனித்தனி வகுக்கப்பட்ட 
மக்கட்கூட்டத்தாருட் டொழில் வேற்றுமை ஒன்றோ யிருந்த 
தல்லாமல் , அக்கூட்டத்தார் ஒருவரோடொருவர் அளவளாய் 
உண்ணல் கலத்தல்களைச் செய்தலில் ஏதொரு வேறுபாடும் 
இருந்ததில்லை. 

இனி , இத் தொழில் வேற்றுமையிலிருந்து , காலஞ் செல் 
லச் செல்லச் சிலதொழில்கள் உயர்வாகவும் ஏனைச்சிலதொழில் 

, 
டத்தார் தத் தம்மிலன்றிப் பிறரோடு உண்ணல் கலத்தல்களைச் 
செய்ய மறுத்தமையிற் சாதிவேற்றுமை உளதாயிற்று . ஒழுக்கத் 
தால் உயர்குணத்தால் நல்லறிவால் மெய்யன்பாலன்றி , வெறும் 
பிறப்பளவால் தம்மை யுயர்த்தி ஏனையோரைத் தாழ்த்திப் 
பேசுஞ் சாதியிறுமாப்புப் பெரும்பாலும் இத்தமிழ் நாட்டின் 
கண்ணேதான் உண்டாயிற்று . இத்துணைக் கொடிய சாதிவேற் 
றுமை வடநாட்டின் கண் இல்லாமை அங்குச் சென்றார் யாவ 
ரும் நன்குணர்வர் . இங்ஙனமெல்லாம் முன்னில்லாத சாதி 


க 


ப 


1 


தொல்காப்பியத்திற் சாதி இல்லை 


89 


வேற்றுமை பின்னுண்டான வரலாறுகளை , அரியபெரிய நூன் 
மேற்கோள்களுடன் சாதிவேற்றுமையும் போலிச்சைவ 
ரும் என்னும் நூலில் விரித்து விளக்கியிருக்கின்றேம் . அவற் 
றிற் கெல்லாம் விடைதரமாட்டாத அம்மறுப்புரைகாரர் 
ஒவ்வொருகூட்டத்தார்க்குரிய ஒவ்வொரு தொழில்வரையறை 
யினை நுவலுஞ் சில தொல்காப்பியச் சூத்திரங்களை எடுத்துக் 
காட்டி , அவ்வாற்றால் தொல்காப்பியத்திலேயேசாதிவேற்றுமை 
சொல்லப்பட்டிருக்கின்றதென் எளிதாகச் சொல்லிவிட்டார் . 

இவர்தம் அறிவின் திறத்தை என்னென்பேம் ! தொல் 
காப்பியத்திற் சாதிவேற்றுமை கூறப்பட்டதென நாட்டப்புகுந் 
தவர் , ஒருவகுப்பினர் மற்றொரு வகுப்பினரோடு உண்ணல் 
கலத்தல்களைச் செய்யவில்லை யென்றாதல் , அன்றிச் செய்யலாகா 
தென்றாதல் நுவலும் அல்லது கட்டளை தருஞ் சூத்திரங்க 
ளிருந்தால் , அவற்றையன்றோ எடுத்துக்காட்டல் வேண்டும் ? 
அவ்வாறு செய்தற்கு அந்நூலிற் சிறிதும் இடன்இன்மையால் , 
அது செய்யமாட்டாராய் அவ்வவர்க்குரிய தொழில்வேறுபாடு 
களை மொழியுஞ் சூத்திரங்களையே சாதிவேற்றுமையும் மொழி 
வனவாகப் பிழைபடக்கருதி அவைதம்மையே எடுத்துக்காட்டி 
இழுக்கினார் . 

. நன்று , தொல்காப்பியத்திற் சாதிவேற்றுமை நுவலுஞ் 
சூத்திரங்கள் இல்லாதது உண்மையேயாயினும் , தொழிலால் 
வேறுபட்ட கூட்டத்தார் பலர் தமக்குள் உண்ணல் கலத்தல் 
கள் நிகழ்ந்தமையாவது அதன்கட் சொல்லப்பட்டுளதோ 
வெனின் ; உளது , குறிஞ்சி நிலத்தில்வைகும் வேட்டுவமகளிரை 
மருதநிலத் தலைவர்களான வேளாளர்கள் மணந்து கொண்ட 
மையும் , அவர்களோடு ஒருங்கிருந்து அவர்கள் அட்டுப் 
படைத்த உணவினை அமிழ்தினுஞ் சிறந்ததாகப் பாராட்டி 
அருந்தினமையுந் , தொல்காப்பியத்துக் களவியல் , கசு- ஆஞ் 
சூத்திரத்தில் , 

12 


90 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


புகாஅக் காலைப் புக்கெதிர்ப் பட்டுழிப் 
பகாஅ விருந்தின் பகுதிக்கண்ணும் என்றும் , 
வேளாண் எதிரும் விருந்தின் கண்ணும் என்றும் , 
"உக - ஆஞ்.சூத்திரத்தில் , 

வேளாண் பெருநெறி வேண்டியவிடத்தும் " என்றும் , 
கற்பியல் , ரு - ஆஞ் சூத்திரத்தில் , 
சொல்லென , ஏனது சுவைப்பினும் நீ கைதொட்டது 
வானோர் அமுதம் புரையுமால் எமக்கென 

அடிசிலும் பூவுந் தொடுதற் கண்ணும் என்றும் 
போந்த அருளுரைகளால் விளக்கமாக அறியப்படுகின்றன 
வல்லவோ ? இங்ஙனம் அவ்வந்நிலத்துத் தொழிலால் வேறு 
பட்ட மக்கள் அதுபற்றித் தம்முள் உண்ணல் கலத்தல்களி 
னும் வேறுபடாமல் ஒருங்கு அளவளாய் வாழ்ந்தமையினைத் 
தெற்றென எடுத்துரைக்குந் தெய்வத் தொல்காப்பிய நூற் 
கருத்தினை எள்ளளவும் உணர்ந்து பாராத அம்பறுப்புரைகாரர் , 
அதனைத் தமது சாதியிறுமாப்புரைக்குத் துணையாகக்கொண் 
டது , பெரியகருங்கல்லைப் புணையாகக்கொண்டு அரிய கடலை 
நீந்தப் புக்கோன் புன்செயலாய் முடிந்தமைகாண்க ... 

அற்றாயினும் , தொழில்வேற்றுமை கூறியது கொண்டே 
சாதிவேற்றுமை உய்த்துணரக் கிடக்கு மென்றல் ஆகாதோ 
வெனின்; ஆகாது , பண்டைநாளி லிருந்த மக்களுள் ஒரு 
குடும்பத்தாரிலேயே பலர் பற்பல தொழில்களைச் செய்தன . 
ரென்பதும் , அவ்வாறு பல வேறு தொழில்களைச் செய்யினும் 
அதுபற்றித் தம்முள் வேறுபடாது ஒன்றாகவே . யிருந்தனரென் 
பதும் இருக்குவேத ஒன்பதாம் மண்டிலத்தின்கட் போந்த 
( ககஉ , க .), 
" யான் பாடல்களைச் செய்கின்றேன் ; என் தந்தையே 
ஒரு மருத்துவன் ; என்தாயோ திரிகையில் தானியங் 
களை அரைக்கின்றாள் ; செல்வத்தைப் பெறும் பொருட் 


. 


91 


தொல்காப்பியத்திற் சாதி இல்லை 


டாகப் பலவேறு சூழ்ச்சிகளால் ஆக்களைப்போல யாம் 

வேண்டிய தொழில்களை மேற்கொள்கின்றேம் " என 
ஓர் ஆரியக்குடிப்பிறந்தான் இயற்றிய செய்யுளால் நன்கு தெளி 
யப்படுகின்றமை காண்க . இஞ்ஞான்றும் , பார்ப்பனர் என் 
றுஞ் சைவவேளாளர் என்றுந் தம்மையுயர்த்துப் பேசிக்கொள் 
வாரிலேயே ஒருபாலார் நூல் ஓதுகின்றார் ஓதுவிக்கின்றார் , 
ஒருபாலார். திருக்கோயில்களில் தொண்டுபுரிகின்றார் , ஒரு 
பாலார் உழவுசெய்கின்றார் செய்விக்கின்றார் , ஒருபாலார்ஊரூர் 
சென்றும் ஒரூரிலிருந்தும் பண்டங்கள் கொண்டுவிற்கின்றார் , 
ஒரு பாலார் உணவுப் பண்டங்கள் செய்து விற்கின்றார் , 
ஒருபாலார் இசைபாடிப் பிழைக்கின்றார் , ஒருபாலார் நாட 
கம் ஆடிக் காலங்கழிக்கின்றார் , ஒருபாலார் அரசின் கீழ்ப் பல 
துறைகளில் அமர்ந்து ஊழியஞ்செய்கின்றார் , ஒருபாலார் மருத் 
துவத்தொழில் புரிகின்றார் , ஒருபாலார் மன்றங்களில் வழக் 
காடுகின்றார் , இன்னும் இங்ஙனமே அவர்செய்யுந் தொழில் 
கள் எத்தனையோ பல ; அவ்வாறெல்லாம் அவர்கள் பற்பல 
தொழில்களைச் செய்தும் , தம்முள் ஏதும் வேற்றுமையின்றி 
உண்ணல் கலத்தல்களைச் செய்யக் காண்டுமன்றோ ? ஆகவே , 
தொழில் வேற்றுமை கூறியது கொண்டே சாதிவேற்றுமை 
உய்த்தறியப் படுமென்றல் பொருந்தாதென விடுக்க . 

காரைக்காலம்மையார் மனைவாழ்க்கை 
இனிக் , காரைக்காலம்மையார்தங் காதற்கருத்தறிந்து , 
அவர்தஞ் சுற்றத்தார் அவர்க்கேற்ற மண்மகனைத் தெரிந்தெ 
டுத்து மணஞ்செய்வியாது , தமது சாதிக்கட்டுப்பாட்டிற்பிணிப் 
புண்டு , அவர்க்கு ஏலாத ஒருவனைக் கணவனாகப் பொருத் 
தினமையால் அவரது வாழ்க்கை காதலன்பின்பாற் பட்டு ஒரு 
வழிச்செல்லாதாயிற்று என யாம் மொழிந்ததனை மறுப்பான் 
புகுந்த அம்மறுப்புரைகாரர் , மகளிர் தாமே கணவனைத்தெரிந்து 
கொள்ளும் முறை வேசிகளிடத்தும் அவரையொத்த .வப் 


* 92 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


வகை 


பாரிடத்துமன்றி ; ஏனை யுயர்ந்தசாதியாரிடத்துப் பண்டும் இன் 
றும் நிகழவில்லை யென்கின்றார் . 

ஆசிரியர் தொல்காப்பியனார் , ஆரியர் நாட்டு எண் 

மணங்களுட் சிறந்த காந்தர்வமணத்தோடு ஒப்பதான 
காதன்மணமே பண்டைத் தமிழ்மக்களுள் நடைபெற்ற 
விழுப்ப முடையதெனக் கொண்டு , அதனையே சிறந்தெடுத்து , 
இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு 
அன்பொடு புணர்ந்த ஐந்திணை மருங்கிற் 
காமக் கூட்டங் காணுங் காலை 
மறையோர் தேஎத்து மன்றல் எட்டனுள் 

துறையமை நல்லியாழ்த் துணைமையோர் இயல்பே 
(களவியல் , க ) என்றருளிச் செய்தனர் . இச்சூத்திரத்திற்கு 
உரைகண்ட நச்சினார்க்கினியரும் இவ்விழுமிய மணமே 
வேதத்திற்கும் உடம்பாடென்பது காட்டுவாராய் , வழக்கு 
நாடி என்றலின் இஃதுலகிய லெனப்படும் ; உலகத்து மன்ற 
லாவது குரவர் கொடுப்பதற்கு முன்னர் ஒருவற்கும் ஒருத்திக் 
குங் கண்ணும் மனமுந் தம்முள் இயைவதேயென வேதமுங் 
கூறிற்றாதலின் . ” என்று உரையுங் கூறினார் . கூறவே , பண் 
டைத் தமிழ்மக்கள் மட்டுமே யன்றி ஆரியமக்களுள்ளும் 
இளைய ஆடவரும் மகளிருந் தம்மில் ஒருவரையொருவர் காத 
லித்தே மணங் கூடினாரென்னும் உண்மை இனிது விளங்கா 
நிற்கும் . ஆசிரியர் தொல்காப்பியனார் வழிவந்த பண்டைத் 
தமிழ்ச்சான்றோரில் திருவள்ளுவர் , நக்கீரர் , மாணிக்கவாசகர் , 
சுந்தரமூர்த்திகள் முதலான எல்லாத் தெய்வ ஆசிரியர்களுங் 
காதன் மணத்தை விதந்தெடுத்து அருளிச்செய்திருக்கக் காதன் 
மணம் பண்டைக்காலத் துயர்ந்தோரில் நடக்கவில்லை பென்று 
படுபொய்யுரைத்ததோடு அமையாது , அங்ஙனங்காதன்மணஞ் 
செய்த பண்டையுயர்ந்தோரையும் , அம்மணத்தினை விதந் 
தெடுத்து நூல்யாத்த தெய்வ ஆசிரியரையுமெல்லாம் வேசி மக் 


காரைக்காலம்மையார் மனைவாழ்க்கை 


93 


கள் வகுப்பின்பாற் படுத்த அம்மறுப்புரைகாரர் அத்தமிழ் 
மேன்மக்கள் மாபில்வந்த ஒருத்தி வயிற்றிற் பிறந்தவரோ அல் 
லரோ அறிகிலம் . ஒருகால் அவர் தம்மைஆரியவகுப்பின்கண் 
ஒருத்தி பாற் பிறந்தவராகக் கருதியிருக்கலாமெனின் , ஆரிய 
வேதமுங் காதன் மணத்தையே விழுமிதெனக் கொண்டு 
மொழிதலின் , ஆரிய வேதநூ லாசிரியரும் அவர்காலத்து 
ஆரிய மக்களும் எல்லாங் காதன் மணஞ்செய்தே வாழ்ந்தமை 
புலனாம் ; அவ்வாறு காதன்மணஞ் செய்த ஆரியரும் அம்மறுப் 
புரைகாரர் சுற்றின்படி வேசிமக்களேயாய் முடிதலின் , அவர் 
ஆரியப்பெண் ஒருத்தி வயிற்றிலும் பிறந்தவரல்லர் போலும் ! 
இப்பரதநாட்டின்கட் பண்டுதொட்டு வாழ்ந்துவருந் தமிழர் 
ஆரியரெல்லாரும் வேசிமக்களாக இவரதுரையாற் பெறப்படுத 
லின் , இவர் இவ்விருவேறு இனத்தவளல்லாத வேறெவ்வினத் 
தவள் வயிற்றிற் பிறந்தாரென்பதை அதனை ஆராயவிரும்பு 
வாரே நிலையிடற்பாலார் . அதுகிடக்க . 

இனிப் , பண்டைநாளின்க ணிருந்த உயர்ந்த மக்கள் 
எவருங் கா தன் மண 

மணஞ் செய்யவில்லை என்று படுபொய் 
மொழிந்த அம் மறுப்புரைகாரர் , அப்பொய்யுரைபைப் பள்ளிக் 
கூடத்துச்சிறுவர்பாற் சென்றுஉரைப்பராயின் ,அவர் உடனே 
இவர்தம் பொய்யுரையின் புன்மையினை நன்கெடுத்துக்காட்டி 
இவர் இறுமாப்பினை அடக்கிவிடுவர் . ஏனெனின் , " உயர்குலத் 
தவனாகிய துஷ்யந்தமன்னனுங் கண்ணுவமுனிவர் வளர்த்த 
சகுந்தலையுந் தாமாகவே காதலித்து மணந்து கொண்ட வா 
லாற்றினை அறிந்திலிரோ! ” என்றும் , “ விழுமியோனான நளனை 
எழில் மிகும் அரசியான தமயந்தி பெரிதுங் காதலித்துத் 
தானாகவே மாலை சூட்டி அவனை மணந்துகொண்டவாலாற்றினை 
உணர்ந்திலிரோ ! ” என்றும் , கற்பரசியாகிய சாவித்திரி சத்திய 
வானைக் கானகத்தே கண்டு அவன் மேற் கழிபெருங் காதல் 
கொண்டு அவனை மணந்த வரலாற்றினைத் தெரியீரோ! ” . என் 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


றும் அவர் கடாவி இவரது சாதிச் செருக்கினை எளிதிலே 
களைந்தொழிப்பர். இம்மேலோர்களை யெல்லாஞ் சிறிதும்வாய் 
கூசாது வேசிமக்களென்னும் வகுப்பிற் சேர்த்துரைத்த மறுப் 
புரைகாரர் புல்லுரையினை மேற்காட்டிய விழுமிய காதன் 
மணவரலாறுகள் வாளாய் நின்று ஈருமல்லவோ! அதுநிற்க . 

இனி , அம்மறுப்புரைகாரர் இஞ்ஞான்று காதன்மணம் 
புரிவாரையும் வேசிமக்களென்ற வகுப்பிற் சேர்த்துக் கூறிய 
தமது தலைகொழுத்த உரையினை , இஞ்ஞான்று கல்வியறிவு 
ஒழுக்கங்களானும் உயர்ந்த பதவிகளானும் மேல்நிலைக்கண் 
ணின்று காதன் மணம் புரிந்து வரும் மேன்மக்கள் பாற் சென்று 
உரைப்பராயின் , அவர் , 
நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனைக் 

குலத்தின்கண் ஐயப்படும் என்னுந் தெய்வத் திருக் 
குறளின்படி , நலமில்லாப் பொய்யுரைபகர்ந்து எம்மை இழித் 
துப் பேசும் நீரே நும்பிறப்பின்கண் ஐயப்படுதற் குரியீ 
ரன்றியாமல்லேம் என அவர் இவரது உரைக்கொழுப்பினை 
யுருகச்செய்வ ரன்றோ! 

இனி , ஆசிரியர் சேக்கிழார் உயர்ந்த வகுப்பார்பாற் காதன் 
மணம் நிகழ்ந்ததெனக் கூறிற்றில ரென்றார் . உயர்ந்த ஆதி 
சைவ அந்தண வகுப்பில் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார்க்கும் 
பரவை நாச்சி யார்க்கும் வேளாளவகுப்பிற் பிறந்த சங்கிலி 
நாச்சியார்க்குங் காதன்மணம் நிகழ்ந்ததனை ஆசிரியர் சேக்கி 
ழார் தாம் அருளிச்செய்த திருத்தொண்டர். புராண முற் பிற் 
பகுதிகளில் நன்கெடுத்து உரையாநிற்க , அவர் அதனை உரைத் 
தில ரென்ற அம்பறுப்புரைகாரர்தங் கொடியபொய்யுரைக்கு 
அறக்கடவுளும் அஞ்சுமென்க. 

இனிக் , காரைக்காலம்மையார்க்கு அவர்தஞ் சுற்றத்தா 
ரால் மணம் பொருத்தப்பட்ட கணவன் , அவர்தந் தகுதிக்கு 
ஒத்தவனல்லன் என்ற எமதுரையை மறுப்பான் புகுந்த அம் 


காரைக்காலம்மையார் மனைவாழ்க்கை 


95 - 


மறுப்புரைகாரர் , கல்வியிலுஞ் சிவநேயத்திலும் அடியார் வழி 
பாட்டிலும் அவன் அம்மையார்க்கு முழுதும் ஒத்தவன் என் 
பதனையன்றோ நாட்டல் வேண்டும் ? அவர் அவ்வாறு செய்தலை 
விடுத்துத் தமது கூற்றின் முரணை அறுக்குஞ் சேக்கிழார்செய் 
யுட்களையே எடுத்துக்காட்டி நெகிழ்ந்து போதலுடன் அவன் 
அம்மையார்க்குத் தக்கான் அல்லலெனச் சேக்கிழார் கூறின 
ரா ? என்று வினாவுதலுஞ் செய்கின்றார் . அம்மையார்க்கும் 
அவர்தங் கண்வற்கும் உள்ள தொடர்பினை ஆசிரியர் சேக்கி 
ழார் கூறிச்செல்லும் முறையின்படி அதனையுணருஞ் சிறு 
மகாரும் , அவன் அவர்க்குத் தக்ககணவ் னல்ல னென்பதை 
நன்கறிவர் .அச்சிறுமகார்க் குள்ள உணர்ச்சி தானும் இன்றி , 
அம் மறுப்புரைகாரர் வினாவுவராயின் , அவர்க்கு அறிவுகொளத் 
துதற் குரியார் அச்சிறுமகாரே யாவர் . ஆசிரியர் சேக்கிழா 
ரோ தாம் கூறிச் செல்லும் முறையில் , அவன் அவர்க்குத் தக்க 
கணவனல்லன் என்னு முண்மையினை இனிது விளங்கவைத் 
தாற்போல , அவன் அவர்க்குத் தக்கானென்பதனை யாண்டே 
னுங் கூறியிருக்கின்றனரா ? அல்லது அம்மையாராவது அக் 
கணவன்பாற் காதலன்பு பூண்டு ஒழுகினாரென 

விளம்பின 
ரா ? சிறிது மில்லையே . அவன் அம்மையாரொடு தனி மனைக் 
கண் வைகியவழிச் செல்வத்தைப் பெருக்கினா னென்றன்றோ 
மொழிந்தனர் . அவன் அம்மையார்மேற் காதல் 

காதல் கொண்டு 
ஒழுகினான் என் றுரையாமல் , 
தகைப்பில்பெருங் காதலினால் தங்குமனை வளம் பெருக்கி , 
மிகப்புரியுங் கொள்கையினில் மேம் படுதல் மேவி 
” 

என அவன் பொருள்மேற் காதல் வைத்து 
அதனைப் பெருக்குதலிற் கருத்தூன்றினான் எனக் கூறுதலை 
உற்று நோக்குங்கால் , அவன் பொருண்மேற் காதல் கொண் 
டாற் போல் அம்மையார்மேற் காதல்கொண்டிலன் என்பது 
சிறிது அறிவுடையார்க்கும் விளங்கற்பாற்றாம் . அவன் பொருள் 


. 


னான் 


96 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


மேற் காதல் கொண்டு முனைந்து நிற்க , அம்மையாரோ சிவ 
பிரான் திருவடிக்கட் காதல் பெருக வைகினார் என்பது போ 
தரப் , 
பூங்குழலார் அவர்தாமும் பொருவிடையார் திருவடிக்கீழ் 
ஒங்கிய அன்புறு காதல் ஒழிவின்றி மிகப் பெருகப் 
பாங்கில்வரும் மனையறத்தின் பண்பு வழாமையிற்பயில் 
வார் என்று ஆசிரியர் கூறுதலை ஆழ்ந்து ஆராய்வார்க்கு 
அம்மையார் தமக்சத்தக்கவ னல்லாத அக்கண வனொடு காத 
லால் வைகாது கடமைக்காகவே வைகி மனையறத்தைச்செவ்வி 
தின் நடாத்திக் கொண்டு சிவபிரான் திருவடிக்கண் மட்டுமே 
காதலிற் பெருகினார் என்பது உணரக்கிடக்குமன்றோ? 

இன்னும் , அம்மையார் சிவனடியார்க்குத் தொண்டுசெய் 
வதில் உறைத்து நின்றமை புலனாக , 
" நம்பரடியார் அணைந்தால் நல்லதிரு வமுது அளித்தும் 
செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலு முதலான 
தம்பரிவினாலவர்க்குத் தகுதியின் வேண்டுவகொடுத்தும் 
உம்பர்பிரான் திருவடிக்கீழ் உணர்வு மிக ஒழுகுநாள் 
என்று ஆசிரியர் சேக்சிழார் அம்மையார் திருத்தொண்டினை 
நன்கெடுத்து விளம்பினாற் போல , அவர்தம் கணவனும் அவரோ 
டொத்து நின்று அடியார்க்குத் திருத்தொண்டு செய்தனனென 
யாண்டேனுங் கூறியுள்ளாரா ! எட்டுணையுமில்லையே . 

அதுவேய் மன்றித் , தான் விடுத்த மாங்கனிகள் இரண்டுள் 
ஒன்றை அம்மையார் அடியார்க்கு இட்டனராக , அதனை அறி 
யாதே முன் ஒன்றனை அயின்று , பின்னுமொன்று வேண்டிய 
போது அம்மையார் தாமதனை அடியார்க்கிட்டவரலாற்றை 
அவன்பால் உரையாமல் அஞ்சினார் என்பதனை ஆராய்ந்து 
பார்க்குங்கால் , அவன் அடியார்க்கு வேண்டுவ கொடுத்தலிற் 
சிறிதும் விருப்பிலான் என்பது துணியப்படுகின்ற தன்றோ? 
அதன்பின்னர் , அவர் இறைவனருளாற் பெற்ற மாங்கனியை 


காரைக்காலம்மையார் மனைவாழ்க்கை 


97 


ருள் 


அவனுக்கு இட அதன் அமுதினுமிக்கசுவையைவியந்து அது 
வந்த வரலாற்றை அவன் வினாவிய போதும் , அம்மையார்நடுக்க 
முற்று அஃது இறைவனருளாற் கிடைத்த உண்மையினைத் 
தெரிவித்த போதும் அவன் அம்மையாரின் சிவநேயப் பேரா 
நிலையினை அறிந்திலன் என்று ஆசிரியர் சேக்கிழாரே " ஈச 
னருள் எனக் கேட்ட இல் இறைவன் அது தெளியான் ” என்று 
கூறுமாற்றானும் , அவன் அம்மையாரின் உண்மை நிலையை 
உணர்ந்தவனல்ல னென்பதூஉம் , அவனுள்ளமும் அவர் உள் 
முளம் ஒருவழியே ஒன்றுபட்டு நின்றன அல்ல என்பதூஉம் , 
அதனால் அவன் அவர்க்கேற்ற கணவனல்ல னென்பதூஉம் 
இனிது விளங்குகின்றன அல்லவோ ? அதன்பின்னர் , அம்டைம 
யார் கூறிய உண்மையை ஆராய்வான் வேண்டி மற்றுமொரு 
மாங்கனி அவன் வருவித்துத் தருமாறு வேண்டியபடியே 
அவர் இறைவன்பாற் பெற்ற மற்றுமொரு கனியையுங் 
கொணர்ந்து அவன் கையிற் கொடுக்க , அஃதுஉடனே மறைந்து 
போயிற்று . அங்ஙனம் மறைந்ததைக் கண்டபின்னும் அவன் 
அம்மையாரின் தெய்வமாட்சியினையும் , அவர்க்குச் சிவபிரான் 
அருள்செய்த மாட்சியினையும் உணர்ந்து காணமாட்டானாய் 
அவர்பால் மேலும் மேலும் போன்பு கொள்ளமாட்டானாய் , 
அவரை ஒரு தெய்வமாகவே கருதி அஞ்சி அவரை அணுகா 
திருந்து , பின்னர் அவர்க்குத் தெரிவியாமலே அவரை விட்டு 
அகன்று வேறோரூர்க்குப் போய் வேறொரு மாதனை மணந்து 
கொண்டான் . இவை தம்மை ஆசிரியர் சேக்கிழாரே , 


வணிகனுந் தன்கைப்புக்க மாங்கனி பின்னைக்காணான் 
தணிவரும் பயமேற்கொள்ள உள்ளமுந் தடுமாறெய்தி 
அணிகுழலவரை வேறோர் அணங்கெனக் கருதிநீங்கும் 
துணிவுகொண்டு எவர்க்குஞ் சொல்லான் தொடர்வின்றி 
ஒழுகுநாளில் ” 

எனவும் , 
13 


93 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


32 


: விடுவதே எண்ணமாக மேவிய முபற்சி செய்வான் 
எனவும் , 

சலந்தரு கடவுட்போற்றித் தலைமையாம் நாய்கன்றானும் 
நலந்தரு நாளிலேறி நளிர்திரைக் கடன் மேற்போனான் 
எனவும் , 
* கடன்மிசை வங்கமோட்டிக் கருதிய தேயந்தன்னில் 

அடைவுறச் சென்று சேர்ந்து ” 
எனவும் , 
மெய்ப்புகழ் விளங்குமவ்வூர் விரும்பவோர் வணிகன் 
பெற்ற , செப்பருங் கன்னிதன்னைத் திருமலிவதுவை 

செய்தான் ” எனவும் உரைத்தல் காண்க . -- மேலெடுத் 
துக்காட்டிய மூன்றாஞ் செய்யுளில் அவன் அம்மையாரைவிட் 
டுக் கடன்மேற் சென்ற காலையில் வருணனை வணங்கிச் சென் 
றான் என்று சேக்கிழார் கூறியிருத்தல்கொண்டு , அவன் சிவ 
பிரானை வணங்குதலிலுங் கருத்து ஒருப்படுதல் இலன் என் 
பது நன்கு புலனாகின்றது . அவன் உண்மையிற் சிவபிராற்கு 
அடியவனாபிருந்தால் அங்ஙனங் கடற்சிறதெய்வத்தை வணங் 
கானன்றோ ? மேலும் , அவன் சிவபிரானிடத்தாவது சிவபிரா 
னடியவரிடத்தாவது தினைத்தனை யன்புதானும் உடையனென் 
பது ஆசிரியரால் எங்கேனுங் குறிக்கப்பட்டுளதா ? சிறிதுமில் 
லையே . இங்ஙனமெல்லாம் ஆசிரியர் சேக்கிழார் கூறியிருக் 
கும் வரலாற்றுக் குறிப்புகளைப் பலபடியானும் ஆய்ந்து பார்க் 
கும் வழிக் , காரைக்காலம்மையார்க்குத் தக்க கணவன் அவ 
னல்லனென்பது சிறுமகார்க்கும் எளிதின் விளங்காகிற்கும் . 
இவையெல்லாம் ஒருசிறிதாயினும் ஆராய்ந்துபார்க்கும் அறிவு 
மதுகை இல்லாத அம்மறுப்புரைகாரர் ஏதொருசான்றுங் காட் 
டாது , அவன் அவர்க்குத் தக்க கணவனே என அழிவழக் 
குப் பேசியது கண்டு அறிவுடையார் அவர் கூற்றை எள்ளி 
நகையாடி விடுப்பதன்றி வேறு என்செயற்பாலார் ! 


99 


காரைக்காலம்மையார் மனை வாழ்க்கை 


அங் 


இனித் , தன்னை வணங்குதற்குரியமனையாளாகிய அப்மை 
யாரைக் கணவனாகிய தான் வணங்கியது அவரிடத்துக்கண்ட 
தெய்வத்தன்மை பற்றியேயாதலின் , அது கொண்டு அவனை 
அவர்க்குத் தக்கானல்லன் என்றல் அமையாது என அம்மறுப் 
புரைகாரர் எமது மேற்கோளை மறுத்தார் . தெய்வத்தன்மை 
கண்டபின் அவன் அவரை அன்பினால் வணங்கினனா அச்சத் 
தால் வணங்கினனா என்று ஆராய்ந்து பார்த்தனராயின் , 
ஙனம் போலிமறுப்பு எழுத முன்வந்திரார் . அவன் வணங்கி 
யது அன்பினால் நிகழ்ந்ததாயின் அத்தகைய அன்பு அவன் 
பால் முன்னரே தோன்றியிருத்தல் வேண்டும் . முன்னரே 
அன்பினாற் பற்றப்பட்டிருந்தானாயின் , அவ்வன்பின் பெருக் 
கால் அவர்தந் திருத்தொண்டின் அரிய பாட்சியினை உணர்ந் 
திருந்தனனாயின் , அம்மையாரை - ஒரிமைப்பொழுதாயினும் 
பிரிந்திருக்க உளம் ஒருப்படுவனோ ? அவரோடு ஒருங்கிருந்து 
அவர் செய்துபோதருஞ் சிவநேயத்திருத்தொண்டிற்குத் தானு 
முதவியாய் உடனிருந்து அதனைச் சிறக்கச்செய்து தானும் 
மகிழ்ந்து அவரையும் பெரிது மகிழ்விப்பனன்றே ? அன்புடை 
யார் செயல் . இதுவாயிருக்க , அவனே அவ்வன்புக்கு மாறாய் 
அம்மையாரைக் காளியோ , கூளியோ, பேயோ , பூதமோ 
எனப் பிழையாக நினைந்து உள் - நடுநடுங்கி அவரைவிட்டு . 
அவர் அறியாமே அகன்று , சேய்மைக்கண்ணதான் பிறிதொரு 
நாட்டிற்சென்று குடியேறினான் என்பதனால் , அவன் அம்மை 
யாரின் உண்மைநிலை தெரிந்து அவர்பால் அன்பு பூண்டு ஒழு 
கினவன் அல்லனென்பதூஉம் , அம்மையாரை அவர்தஞ் சுற் 
றத்தார் வலியக்கொண்டு போய் அவன்பாற் சேர்ப்பித்த ஞான் 
றும் அவன் தன் இரண்டாம் மனைவி மக்களோடு எதிர்போந்து , 
அவரை வணங்கியது , அவர் தனக்குந் தன்குடும்பத்தார்க்கும் 
ஏதேனுந் தீங்கு இழைத்து விடுவரோ என்னும் அச்சத்தா 
லன்றி அன்பினாற் செய்ததன் றாதலின் , அவன் அவரைவணங் 


100 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


கிய வணக்கம் அவர்க்குத் தக்கான் ஒருவனாற் செய்யப்பட்ட 
தாகாதென்பதூஉம் இனிது பெறக்கிடந்தமைகாண்க . ஆகவே , 
அம்மறுப்புரைகாரர் அவன் உளப்பான்மையினைப் பகுத் 
துணர்ந்து பாராது , அவனை அவர்க்குத் தக்கானெ 
பொருத்தமில் போலி புரையா மென்க . 

இனிச் , சுந்தரமூர்த்தி நாயனார்க்கு அவர்தஞ் சுற்றத்தார் 
கூட்டிவைத்த மணத்தை இறைவன் தடுத்தருளியவாறுபோல , 
அம்மை பார்க்கு நிகழ்ந்த திருமணத்தையும் அவன் தடுத்தி 
லாமை அவர்பால் அவற்கு அருளிரக்கம் இன்மையாற் போ 
லும் ! என்று அம்மறுப்புரைகாரர் மற்றொன்று சொல்லிக் குறிப் 
பால் எம்மை ஏளனஞ் செய்திட்டார் . இறைவன் அடியார்க்கு 
அருள் செய்யும் முறைகள் பல பெற்றியவாய் நம்மனோர்க்கு 
முரண்பாடுடைய போற் காணப்படும் . அவற்றுக்கெல்லாங் 
காரணங்க ளென்னையென இறைவனையே கேட்டல் வேண்டு 
மன்றி , ஏனை மக்களைக் கேட்டால் அவை ஒருசிறிதும் புலனா 

மாணிக்கவாசகர் கொணர்ந்த பாண்டியன் பொருளை 
யெல்லாங் கவர்ந்து நரிகளைப் பரிகளாகவும் பரிகளை நரிகளாக 
வும் மாறச்செய்து அருள் செய்ததும் , திருஞானசம்பந்தர்க்கே 
திருமுலைப்பால் ஊட்டி அருள்செய்ததும் , இயற்பகைநாயனார் 
மனைவியை அவர்பாற் பெற்றுச்சென்று அருள் செய்ததும் , 
மெய்ப்பொருள் நாயனாரை அவர்க்குப் பகைவனாயினான் கை 
யினாற் கொலைசெய்வித்து அருள் செய்ததும் , சிறுத்தொண்ட 
நாயனார் பிள்ளையை அறுத்துக் கறிசமைக்கச் செய்து அருளி 
யதும் , குங்கிலியக்கலையர்க்குக் கடைசியில் ஏராளமான செல் 
வத்தைக் கொடுத்து அருள் செய்ததும், இளையான்குடிமாறரை 
வாழ்நாண் முற்றும் வறுமையிலேயே வைத்து அருள்செய்த 
தும் , இன்னும் இவைபோல ஒன்றினொன்று மாறான அருள் 
நிகழ்ச்சிகளை இறைவன் செய்ததும் என்னை ? யென்று அவற் 
றுக்கெல்லாம் இறைவன் திருவுளக்கருத்தினை ஆராயப்புகுந் 


கா , 


101 


சுந்தரமூர்த்திகளின் காதற் றிருமணம் 


தால் , அது நம்மனோர்க்கு விளங்கற்பாலதன்று . ஆதலால் , 
இதனையோர் ஏதுவாய்க் கொண்டு அம்மறுப்புரைகாரர் எம் 
மை ஏளனஞ் செய்யப்புக்கது அவர்க்கே எளனமாய் முடிந்த 


மை காண்க . 


சுந்தரமூர்த்திகளின் காதற் றிருமணம் 
இனிச் , சுந்தரமூர்த்தி நாயனார் பரவை சங்கிலியாரை 
மணந்ததற்குக் காரணம் , அவர் தமது முற்பிறவியிற் றிருக் 
கைலையி லிருந்தஞான்று செய்த குற்றமேயாகுமென அம் 
மறுப்புரைகாரர் , பிற்காலத்தே பொய்யாகப் புனைந்துகட்டிப் 
பெரியபுராணத்தே பார்ப்பனர் சேர்த்துவிட்ட ஒருசுதையினை 
எடுத்துக்காட்டுகின்றார் . வேறுதக்ககாணங் காட்டலியலாது 
பொய்க்கன 

தையினைத் தமக்குத் துணையாகக்கொண்ட இ 
ரது செயல் , நீரி லமிழ்வோன் ஒருவன் பெரிதுந் தத்தளித்துச் 
சிறியதொரு துரும்பினைத் தனக்குத் துணையாக விரைந்துபற் 
றியதனையே ஒப்பதாயிருக்கின்றது ! இவர் தமது சாதியிறுமாப் 
புக் கொள்கைக்கு இத்தகைய பொய்க்காரணமன்றி , வேறெது 
காட்டவல்லார் ! அதுநிற்க . 

இவரெடுத்துக்காட்டிய பொய்க்கதையினைக் கூறும் திரு 
மலைச்சருக்கம் ஆசிரியர் சேக்கிழாராற் செய்யப்படாமற் பிற் 
காலத்துப் பார்ப்பனரொருவராற் புனைந்து கட்டிப் பெரியபுரா 
ணத்தின்கட் சேர்க்கப்பட்டதாகும் என்னும் உண்மையினை 
எமது ஞானசாகாப் பத்துப் பதினோராம் பதும இதழ்களின் 
புல்லிமேல் வெளிவந்த சேக்கிழாரும் பெரியபுராணமும் 
என்னும் ஆராய்ச்சியுரையில் விரித்து விளக்கியிருக்கின்மும் . 
அவ்வளவும் ஈண்டெழுதுதல் வேண்டாமையிற் சில குறிப்பு 
கள் மட்டுமே காட்டுவாம் . 

திருக்கைலையிலிருந்த ஆலாலசுந்தரர் இறைவற்குப் பூக் 
கொய்வான் வேண்டி ஆண்டுள்ள பூங்காவிற்புக்கவழி , அங்கு 
முன்னரே இறைவிக்கு மலர்வேண்டி வந்திருந்த கமலினி 


102 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


அனிந்திதை என்னும் நங்கையரைக்கண்டு காமுற்றுக் குற்றஞ் 
செய்தனரென்றார் . இதனைக் கூறுகின்றுழிச், சிவபிரான் றிரு 
வருளால் ஆலால சுந்தரர்மனம் அங்கங்கையர்மாட்டும் , அந் 
நங்கையர் மனம் ஆலாலசுந்தரர்மாட்டும் பதிந்தன என்று முத 
லிற் சொல்லிப் , பின்னர்ப் பெருமானுக்கு மலர் எடுக்குங்கால் 
அங்ஙனம் அவர் காமுற்ற குற்றத்திற்காகவே . நிலவுலகத்திற் 
பிறக்குமாறு இறைவனால் ஏவப்பட்டார் என முன்னொடு 
பின் முரண உரை நிகழ்த்தினார் . சிவபிரான் றிருவருளால் 
உந்தப்பட்டே அங்ஙனஞ் சுந்தரரும் அம்மாதரிருவரும் ஒரு 
வரையொருவர் காதலித்தனராயின் , அஃது அவர்க்குக் குற்ற 
மாதல் யாங்ஙனம் ? அக்குற்றத்தைச் செய்யுமாறு ஏவிய இறை 
வற்கன்றோ அது குற்றமாம் ? தானே அவரை ஏவிக் குற்றமான 
தொன்றைச் செய்வித்தபின் , அவரை அதற்காக ஒறுத்தல் 
இறைவற்கேயன்றோ அதனினும் பெரியதொரு குற்றமாம் ? 
‘ எய்தானிருக்க அப்பை நோவதெவன் ? 

மேலும் , ஆணுடம்புக்கு ஏற்ற அமைப்புகளும் பெண் 
ணுடம்புக்கு ஏற்ற அமைப்புகளும் இறைவன் அத்துணை 
வியப்பாக வகுத்தமைத்தது எதன்பொருட்டு ? அவ்விருபாளா 
ரும் ஒருவரையொருவர் மருவி இன்பம் நுகர்தற்பொருட்டும் , 
பிறவிக்கு வரற்பாலனவான உயிர்களைப் பிறவியில் வருவித்தற் 
பொருட்டுமன்றோ ? ஆணும் பெண்ணுமாய் மருவுதற்கேற்ற 
இடம் இந்நிலவுலகமேயாயின் , அராக தத்துவத்தின் கண்ண 
தான திருக்கைலையில் ஆண் பெண் அமைப்புகளை இறைவன் 
வகுப்பானேன் ? மேலுள்ள அவ்வத் தத்துவ வுலகங்களில் 
வைகும் உயிர்களெல்லாம் ஆணும் பெண்ணுமாயிருந்தே 
இன்ப நுகராநிற்பரெனப் பௌட்கராகமம் புகலாநிற்க , 
ஆலாலசுந்தரருங் கமலினி அநிந்திதையரும் ஒருவர்மேலொரு 
வர் மையல் கொண்டது மட்டுங் குற்றடாமெனக் கூறல் யாங் 
ஙனம் பொருந்தும் ? இறைவன் உயிர்களை ஆணுடம்பு பெண் 


சுந்தரமூர்த்திகளின் காதற் றிருமணம் 


103 


ணுடம்புகளிற் புகுத்தியது அவ்வாற்றால் அவர் இன்ப நுகர்ந்து 
செல்லுதற்பொருட்டேயாமெனச் சைவசித்தாந்த வழிநூலா 
கிய சிவஞானசித்தியார் , 

சத்தியுஞ் சிவமுமாய தன்மையிவ் வுலகமெல்லாம் 
ஒத்தொவ்வா ஆணும் பெண்ணும்உணர்குணகுணியுமாகி 
வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை 
யெல்லாம் , இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் 

இயல்பும் ஓரார் ” என்று வலியுறுத்து நுவலுகையில் , 
மணங்கூடாத ஆலாலசுந்தரரும் அங்ஙனமே மணங்கூடாக் 
கன்னியரான அவ்விருவரும் ஒருவரையொருவர் காதலித்தது 
குற்றமாமோ ? அவா வறுத்த உயிர்கள் சென்று வைகுதற்கிட 
மான வீட்டுல்கு திருக்கைலாயமாகலின் , ஆண்டுள்ளார். ஒரு 
வரையொருவர் அவாவுதல் குற்றமன்றோவெனின் ; அவா 
வறுத்து வீட்டுலகுசேர்ந்தார்க்கும் ஆண்டு மீள அவா வுண்டா 
மென்றல் யாங்ஙனம் கூடும் ? மேலுங் , காதலின்ப நுக 

கர்ந்து 
அவ்வாற்றால் , அவாவறுத்தற்பொருட்டாக இறைவன் சேர்த்து 
வைத்த ஆண் பெண் சேர்க்கை , காதலின்பம் நுகர்ந்தொழித்து 
அவா அவிந்து இறைவன் திருவடியைத் தலைக்கூடினார்க்கும் 
மீண்டும் உளதாவதாயின் , இறைவனைச் சேர்ந்து பெற்றபயன் 

என்று இவ்வாறெல்லாம் நிகழுந் தடைகளால் , 
திருக்கைலையிற் சுந்தரர் காதலித்த கதை வெறும் பொய்யா 
தல் நன்கு பெறப்படும் என்க . 

அதுவேயுமன்றி , இம்மண்ணுலகத்துள்ளார்தஞ் சொல் 
லுக்கும் நினைவுக்கும் எட்டாத நுண்பெரு மேல்நிலைக்கண்ண 
தான அராகதத்துவ வுலகத்தில் நிகழ்ந்ததாகச் சொல்லப்படும் 
அக்கதையினை , இம்மண்ணுலகத்திருந்த சேக்கிழார் அறிந்த 
தெவ்வாறு ? இந் நிலவுலகத்து நிகழ்ந்த நாயன்மார் வரலாறு 
களைச் சேக்கிழார் நன்காராய்ந்து கண்டு உரைத்தாரன்றி , 
இதற்கு எட்டாத் தொலைவில் உள்ள மேலுலகங்களில் நிகழ்ச் 


என்னை ? 


104 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


சிகளையும் பாண்டேனுங் கூறப்புகுந்தாரல்லர் ; நாயன்மார் 
முற்பிறவி வரலாறுகளையேனும் யாண்டாயினுங் குறிப்பாலே 
னுங் கூறினரோவெனிற் சிறிதுங் கூறிற்றினர் . அப்பர் , சம்பந் 
தர் , கண்ணப்பர் , சிறுத்தொண்டர் முதலான எவர்க்கும் முற் 
பிறவி வரலாறுகள் சொல்லாத சேக்கிழார் சுந்தரர்க்கு மட்டும் 
அது கூறினாரென்றல் ஒக்குபோ ? சம்பந்தரைச் சுப்பிரமணிய 
ரவதாரம் என்றுங் , கண்ணப்பரை அருச்சுனனவதாரம் என் 
றுஞ் , சிறுத்தொண்டரைக் கர்ணன் அவதாரம் என்றும் வழங் 
கும் பொய்க்கதைகளைச் சேக்கிழார் சிறிதேனுந் தழுவினரா ? 
இல்லையே . அவ்வாறிருக்கச் சுந்தரர்தம் முற்பிறவி வரலாறு 
தெரிப்பதாகக் கிவக்கும் இப் பொய்க்கதையினைமட்டும் அவர் 
நம்பிக் கூறினாரென்று அறிவுடையோர் சொல்ல முற்படுவ 
ரோ ? இருந்தவாற்றால் , இக்கதையின் பொய்மைத்தன்மை 
யினை நடுநின்று நன்கு ஆராய்ந்துபார்க்கும் அறிஞர்கள் , சிவ 
அந்தணர்குலத்திற் றோன்றியருளின சுந்தரர் தமது மாயினர் 
அல்லாத பரவை சங்கிலியாரை மணந்தது குற்றமாமென எந் 
நேரமுந் தமது சாதியுயர்வினையே நினைந்திருந்தவரான ஒரு 
பார்ப்பனரால் தமது சாதிக்குக் குறைவு வந்து விடலாகா 
தெனுங் கருத்தால் , அப்பொய்க் கதை கட்டிச் சேர்க்கப்பட்ட 
தென்பதைத் தெற்றென உணர்ந்துகொள்வர் . கைலையிற் 
செய்த குற்றத்திற்காகச் சுந்தரர் இந்நிலவுலகத்திலுந் தமது 
சாதிவரம்பு கடந்து குற்றமாவது செய்து ஒறுக்கப்பட்டா 
ரென்று ஒரு காரணங் காட்டி , அவ்வாற்றால் தமது சாதிவரம் 
பைக் காத்துக்கொள்ளப் பெரிதும் அவாவுற்று அப்பார்ப்பனர் 
அப் பொய்க்கதையினைப் புனைந்து செருகினமை வேறுமோ 
ருண்மையாலும் புலனாகாநிற்கின்றது ; என்னை ? முதலில் ஒரு 
குற்றத்தைச் செய்தவர் பின்னும் அக்குற்றத்தினையே செய்குவ 
ராயின் , அது முன் செய்த குற்றத்திற்குக் கழுவாயாகுதல் செல் 
லாமையின் என்பது . சுந்தரர் கைலையில் அம்மாதர்மேற் கா 


* 


- 


சுந்தரமூர்த்திகளின் காதற் றிருமணம் 105 
முற்றது குற்றமாயின் , அது தீர்தற்கு அவர் இம் மண்ணுலகிற் 
காம நினைவற்றுத் தவத்திலன்றோ இடையறாது அமர்தல்வேண் 
டும் ; அவ்வாறின்றி அவர் மீண்டும் அம் மாதர்மேல் மையல் 
கொண்டு இன்ப நுகர்ந்திருத்தல் , கைலையிற் காமுற்ற குற்றத் 
திற்குக் கழுவாயாகுமோ ? அற்றன்று , இறைவன் திருக்கைலை 
யைச் சார்ந்தார்க்கு மாதரைக் காமுறுதல் குற்றமாகலின் , அக் 
குற்றத்திற்காகவே அவர் அத் தெய்வவுலகினின்று இம் மக்க 
ளுலகிற்குக் கீழ் நூக்கப்பட்டார் ; அஃது அவர்க்குக் கழுவாயா 
மெனின் ; இறைவனடி சேர்ந்தார்க்குங் காமவிருப்பு நிகழுடா 
யின் , இறைவனடியைச் சேர்தலில் இன்பமில்லை யென்பது 
பெறப்பட்டு அது , 

" தாட்டாமரை காட்டித் தன்கருணைத் தேன்காட்டி 
என்றும் , 
தினைத்தனை யுள்ளதோர் பூவினிற் றேன் உண்ணாதே 
நினைத்தொறுங்காண்டொறும்பேசுந்தோறும் எப்போதும் 
அனைத்தெலும் புண்ணெக ஆனந்தத் தேன்சொரியுங் 

குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பீ ” என் 
றும் போந்த அருமைத் திருமொழிகட்கெல்லாம் மாறாம் .. 

அற்றன்று , ஆலாலசுந்தரர் ஆண்டு இறைவன் திருவடிப் 
பேறு எய்தியவரல்லர் ; இறைவன் திருவுலகு சேர்ந்து ஆண்டு 
அவனை வழிபட்டமரும் அத்துணைப்பேறே வாய்ந்தவராவ 
ரெனின் ; இம்மை யுலகத்து வழிபாடு போலன்றி , இறைவன் 
றன் உண்மையுருவினை நேரே கண்டு வழிபடும் அம்மை யுலக 
வழிபாடும் சுந்தரர்தங் கருத்தைத் தன்மாட்டு ஈர்க்கும் வலி 
யிலதாயின் , அதனாற் போதரும் பயன் என்னையோ வென்று 
வினா நிகழுமன்றே ? அதனாலும் , அக் கதை உண்மையன் 
றென்பது தெற்றென விளங்கா நிற்கும் . அதுவேயு மன்றி , 
மேன்போலுள்ள நுண்ணிய தத்துவ வுலகுகளில் உள்ளாரும் 

14 


106 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


ஆணும் பெண்ணுமா யிருந்தே கழிபேரின்பம் நுகர்வரென்று 
பௌட்கராகமங் கூறுதலை மேலெடுத்துக் காட்டினமாதலாற் , 
சுந்தரர் அத் தேவ கன்னியரைக் காதலித்தது இறைவன் திரு 
வுளக் குறிப்புக்கு மாறாகா தென்பதூஉம் போதரும் ; அதனா 
லும் , அக்காதலைக் குற்றமென நுவலும் அக்கதை பொய்யென் 
பதே தேற்றமாம் . 

மேலும் , திருக்கைலையிற் செய்த குற்றத்திற்காக இறை 
வன் அம் மூவரையும் ஒரேகுலத்திற் பிறப்பியாது , சுந்தரரைச் 
சிவ அந்தண உயர்குலத்திலும் , பரவை சங்கிலியாரை அத 
னிற் மூழ்ந்த பிற குலத்திலும் பிறப்பித்துப் , பின்னர் அவரை 
ஒருங்குகூட்டி , “ நீர் உயர்த்துக்கூறுஞ் சாதிவேற்றுமைக் கட் 
டுப்பாட்டினைச் சிதைத்தது , மக்கள் தம் இறுமாப்பால் வகுத்த 
சாதிக் கட்டுப்பாட்டில் நும்மிறைவற்கே விருப்பு இல்லைபோ 
லும்! ” என்று கடாவுவார்க்கு அம்மறுப்புரைகாரர் இறுக்குமா 
றறியாது விழிக்குமீர ராவராகலின் , அவர் கூறும் அக்கதையே 
அவர் கொண்ட சாதிச் செருக்கினைத் தொலைக்கும் பெற்றியதா 
தலுங் காண்க . இதனால் , யானும் அறியேன் அவளும் பொய் 
சொல்லாள் என்னும் பழமொழிப் பொருள் அம் மறுப்புரை 
காரர் உரைகொண்டே புலனாகின்றதன்றோ? 

இங்ஙனமெல்லாம் ஆராய்ந்துபார்க்கவல்லார் எவர்ச்கும் , 
சிவ அந்தணராகிய சுந்தரர் தம் மரபினரல்லாத பரவை சங்கிலி 
யாரை மணந்தது குற்றமாமென நாட்டுதற்கு விழைந்த ஒரு 
பார்ப்பனரால் அக் கதை பொய்யாகப் புனைந்து , சேக்கிழார் 
அருளிச்செய்த திருத்தொண்டர் புராணத்திடையே சேர்க் 
கப்பட்ட வுண்மை வெள்ளிடைமலைபோல் விளங்கா நிற்கும் . 
இவ்வாறாக , முன் இல்லாத கதைகள் பின்வருவோராற் புதிது 
புதிதாகப் புனைந்துகட்டிச் சேர்க்கப்படுதல் உண்டென்பதற்கு , 
ஆறுமுகநாவலர் வரைந்த பெரியபுராணவசனத்தில் இறைவன் 
திருக்கைலையில் ஒருநாட் கண்ணாடியை யெடுத்து அதன்கட் 


மூர்த்தி நாயனார் 
லொறு , தொன்றும் 
சுந்தரமூர்த்திகளின் காதற் றிருமணம் 

107 
டனது திருவுருவை நோக்க அது சுடர்விடு பேரழகாய் அதன் 
கட் பொலிந்து தோன்றக் கண்டு சுந்தரமே வா ! என்று 
அழைக்க , அஃது ஆலால சுந்தரராய்க் கண்ணாடியை விட்டுக் 
குதித்துநின்றது என்னும் ஒரு பொய்க்கதை சேக்கிழார் பெரிய 
புராணத்தில் இல்லாதிருந்தும் புதிதாக எழுதிச் சேர்க்கப் 
பட் டிருத்தலே சான்றாம் . இங்ஙனமே , சமணர் கழுவேறிய 
கதைக்குத் தேவாரப்பதிகங்களில் ஏதொரு குறிப்புங் காணப் 
படாதிருந்தும் , அஃது எவ்வாறோ பெரிய புராணத்தில் வந்து 
நுழைந்து விட்டது . மாணிக்கவாசக ரொடு வழக்கிட்டுத் 
தோற்ற பௌத்தர்களைச் செக்கிலிட்டு அரைத்தகதை , பெரும் 
பற்றப்புலியூர் நம்பி யருளிய திருவிளையாடற் புராணத்தில் 
இல்லாதிருந்தும் , அதற்குப் பன்னூறாண்டு கழித்துப் பாஞ் 
சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்தில் வந்து 
சேர்ந்துவிட்டது . இன்னும் இவ்வாறே முன் நூல்களில் இல் 
லாத பல பின்நூல்களிற் சேர்க்கப்பட் டிருக்கின்றன . அவை 
யெல்லாம் ஈண்டெடுத்துக் காட்டலுறின் இது மிக விரியும் . 
ஆதலால் , ஒரு புராணத்திற் சொல்லப்பட்டிருப்பது கொண்டு , 
ஒரு கதையின் பொய்மை மெய்மையினை நன்காய்ந்து பாராது 
அதனை அவ்வாறே நம்புதல் வழுவாமென்க. எனவே , சுந்தர 
றோர் வகுத்த காதன் மணமுறையோடு ஒருங்கொத்து நிற்ற 
வானும் , அம் மணத்தைக் கூட்டுவித்தற்கு இறைவனே முன் 
நின்றானென ஆசிரியர் சேக்கிழார் ஆண்டாண்டு நன்கெடுத் 
துக் கூறுதலானும் அது குற்றமாதல் ஒருவாற்றானுஞ் செல்லா 
தென்றும் , அதனைக் குற்றமாக நினைந்து அதற்கொரு போக்கு 
விடுதற்பொருட்டுப் பின்வந்த பார்ப்பனர் பொய்யாகக் கட்டிச் 
சேர்த்த திருமலைச்சருக்க கதை சேக்கிழார் செய்ததன்றென் 
றுங் கடைப்பிடித்துணர்ந்து கொள்க . 


இன்படி 
அக் கதையினை அவர் எடுத்துக்காட்டினார் 

. 

தாம்வன் 
108 பழத் தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 

இங்ஙனம் முழுப்பொய்யாகிய ஒரு கதையினைத் தமது 
சாதி யிறுமாப்பினாற் புனைந்துகட்டிப் பெரியபுராணத்தின் முத 
லிலே சேர்த்துவிட்ட பார்ப்பனர்தம் பொய்யுரைக்கும் , பார்ப் 
பனராற் சூத்திரச் சாதியினராக வைத்து எள்ளப்படும் அம் 
மறுப்புரைகாரர் தமது சூத்திரச் சாதியினுள்ளேயே தம்மினத் 
தவர்க்குந் தமக்கும் உயர்வுதேடிக் கொள்ளுதற்பொருட்டு அக் 
கதையினை உண்மையாய்க்கொண்டு எழுதிவிட்ட போலி மறுப் 
புரைக்கும் வேற்றுமை காண்கிலம் . அப் பொய்க்கதையை 
எடுத்துக்கொண்டு அவர் நிகழ்த்திய போலி மறுப்புரைகள் 
அத்தனையும் , முயற்கொம்பு இரண்டு முழமா நான்கு முழமா 
என்று வழக்கிட்டார் வழக்குரைக்கும் , ஒப்பிலா மலடிபெற்ற 
மகன் ஒரு முயற்கொம்பேறித், தப்பில் ஆகாயப்பூவைப் பறித் 
தமை சாற்றினா " ருரைக்குந் தோழமையாக வைத்து அறிஞ 
ரால் நகையாடி, விடற்பாலனவா மென்க . 

இன்னும் , அம் மறுப்புரைகாரர் ஆலால சுந்தரரைப்பற்றி 
யெழுதியவற்றில் முன்னொடுபின் முரணாவன பல . அவற்றுட் 
நுகருமாறு சுந்தரரை இறைவன் ஏவியவழித், தம்மை இறை 
வனே வந்து தடுத்தாட்கொள்ளுமாறு அவர் வேண்டினாரென்று 
பேசி இறைவனை வேண்டாதிருக்கையிலும் இறைவனே வலிய 
வந்து ஆட்கொண்டமை பற்றியே சுந்தரர் வன்றொண்டர் 
எனப் பெயர் பெற்றார் . அவ்வாறன்றித், தாம் வேண்டியதற் 
கிணங்கியே இறைவன் வந்து ஆட்கொண்ட துண்மையாயின் , 
சுந்தரர்க்கு வன்றொண்டர் எனும் பெயர் வழங்குதல் ஒக் 
குமோ ? வன்மைகள் பேசினமையின் வன்றொண்டர் எனப் 
பட்டாரெனின் , வன்மைகள் பேசினது தாம் இறைவற்கு 
ஆளாகவேண்டாமை பற்றியன்றோ? ஆகவே , தாம் அவற்கு 
ஆளர்தலிற் கருத்தின்றி யிருக்க , இறைவனே வலியவந்து அவ 


-- 


சுந்தரமூர்த்திகளின் காதற் றிருமணம் 


109 


ரை ஆட்கொண்டமை நன்கு விளங்குதலின் , திருக்கைலையில் 
அவர் வேண்டியதற்கிணங்கியே இறைவன் போந்து அவரைத் 
தடுத்தாட்கொண்டனன் என்னும் அக் கதை பொய்யேயாதல் 
திண்ணம் . அற்றன்று , திருக்கைலையில் தாம் இறைவனை வேண் 
டியதனை மறந்து சுந்தரர் திருமணப்பந்தலில் வன்மைகள் பேசி 
னமைபற்றியே வன்றொண்டர் எனப்பட்டாரெனின் ; இறைவ 
னுக்கு அணுக்கராய்த் திருக்கைலையில் தொண்டுசெய்துகொண் 
டிருந்து இறைவனருளால் மண்ணின்மேற் சுந்தரர் பிறந்தது 
உண்மையாயின் , முற்பிறவியிலே திருக்கைலையில் தாம் இறை 
வனை வேண்டிக்கொண்டதனை மறந்து வன்மைகள் பேசுதல் 
கூடுமோ ? இம் மண்ணின் மேற் பிறந்த பொதுமக்களுள்ளேயே 
சிறுகுழந்தைகளா யிருப்பார் சிலர் தமது முற்பிறவி வரலாறு 
களை யுணர்ந்து உரைத்தல் , வட நாட்டின்கண் உள்ள ‘ இராம 
காளி முதலான - சிறு குழந்தைகள் மாட்டு இன்றுங் கண் 
கூடாய்க் காணப்படுவதாயிருக்கச் , சிவபிரானுக்கு அணுக்கரா 
யிருத்தற்குரிய அத்துணைப் பெருந்தவம் வாய்ந்த சுந்தரர் தமது 
முற்பிறவி வரலாற்றினை மறந்து போயினாரெனக் கூறுதல் ஒக் 
குமோ ! அக் கதையிற் சொல்லப்பட்ட திருக்கைலை நிகழ்ச்சி 
களைச் சுந்தாரே மறந்து போயின சென்றார் , பின்னர் இம் மண் 
ணுலகத்துள்ள அம்மறுப்பு ரைகாரரும் அவரையொத்த ஏனைச் 
சிற்றறிவினரான மக்களும் அந் நிகழ்ச்சிகளை அறிந்ததெப்படி ? 
வானுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்குந் தபாற்கொண்டு செல் 
லுஞ் சேவகனாக நாரதனை யுண்டாக்கிக் கதைகள் கட்டிவிட்ட 
பார்ப்பனரும் அவர்வழிப் பட்டாருங் , கைலையின் நிகழ்ச்சி 
களை மறுப்புரைகாரர் போல்வார்க்கு வந்து அறிவிக்க மற்றொரு 
நாரதனைக் கதைகட்டிச் சொல்ல மறந்துவிட்டமை பெரிதும் 
இரங்கத்தக்கதே ! இப்போது ஐரோப்பியநன்மக்களால் ஆராய்ந் 
து கண்டு நிறுவப்பட்டிருக்குங் கம்பியில்லாத் தபால் வாயி 
லாகவாவது அம்மறுப்புரைகாரரும் அவர் தந் தோழருந்திருக் 


110 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


ராக 


கைலைக்குச் செய்தியனுப்பி , அங்கு நிகழ்ந்த சுந்தரர் கதை 
நிகழ்ச்சிகள் உண்மைதாமாவென்று தெரிந்து உலகிற்கு வெளி 
யிடுவாராக ! அவை ஆயிர ஆண்டுகட்கு முன் நிகழ்ந்தனவாகை 
யால் இப்போது அவைகளைச் சிவபிரான் மறந்துபோயிருப்பர் 
என்று சிவபிரானுக்கும் அம் மறுப்புரைகாரர் மறதிக் குற்றத் 
தை ஏற்றமாட்டாரென்று நம்புகின்றேம் . 

இனித் , திருக்கைலையில் நிகழ்ந்தனவாக அச்கதை கூறும் 
நிகழ்ச்சிகள் உண்மையாயின் , அங்கிருந்தும் இம் மண்ணுல 
கிற்குப் போந்தவராக நுவலப்படுஞ் சுந்தரரன்றோ அந்நிகழ்ச் 
சிகளை நினைந்து மொழியற்பாலார் ?. சுந்தரமூர்த்தி நாயனார் 
இறைவனை நேரே காணும் பெருந்த வமுடையராய் , இறைவ 
னருளாற் செயற்கரும் புதுமைகள் பல செய்த பெரியாரா 
லின் , அவர் தம்முடைய முற்பிறவி வரலாறுகளை யுணர்ந்தவ 
ராகவே யிருப்பான்றி , அவற்றை மறந்தவராக இரார் . அவர் 
அருளிச்செய்த திருப்பதிகங்களில் அவர்தம் வரலாற்றுக் குறிப் 
புகள் பல காணப்படுகின்றன ; ஆனால் , திருக்கைலையில் அவர் 
மாதரைக் காமுற்று அதன் பயனாக மண்ணுலகிற் பிறந்தன 
ரெனக் கூறும் அக் கதைக் குறிப்போ ஓரெட்டுணை யாயினும் 
அத் திருப்பதிகங்களிற் காணப்படுகின்றிலது . 

இனி , அவர் அம்மாதரைக் காதலித்தது திருவருட்செய் 
லென்றும் , எத்துணைப் பெரியாரும் பிழை செய்யின் ஒறுக்கப் 
படுவ ரென்பதனை இறைவன் உலகத்தார்க்கு அறிவிப்பவே 
அவரை இம் மண்ணின் மேற் பிறப்பித்து ஒறுத்தனன் என்றும் 
அம் மறுப்புரைகாரர் கரைந்தார் . இவர்தம் சைவ நூலுணர்ச்சி 
யின் திறனை என்னென்பேம் ! தன்னை யணுகித் தூயராய் நிற் 
கும் ஒருவரைத் தூயவல்லாதன செய்யுமாறு தானே ஏவிப் , 
பின் தானே அவரை ஒறுப்பதுதானா இறைவன் அருட்செயல் ! 
தூயராயினாரையும் பிழைப்படுத்துவதே இறைவன்றன் அருட் 
செயலாயின் , தூயராகி இறைவனைச் சார்தலாற் பயனென்னை ? 


111 


நாயன்மாருஞ் சாதிவேற்றுமைச் சிதைவும் 


“ சார்ந்தாரைக் காத்தல் தலைவர் கடன் ” என்று சைவசித்தாந்த 
நூல் ஓதுதலின் , அதற்கு மாறாகத் தன்னைச்சார்ந்த சுந்தரரைப் 
பிழையிற் படுப்பித்து ஒறுத்தவன் சைவசித்தாந்தக் கடவுளான 
சிவபிரான் ஆவனோ ? மற்றுத் , தூய்தாய் நின்ற நிலையிழந்து 
மாயையில் அகப்பட்டுப் பிரமமே சீவனாயிற்று எனப் புகலும் 
மாயாவாதப் பற்றுடைய அம் மறுப்புரைகாரரை பொத்தார்க் 
கே அக் கதை மெய்யாகக் காணப்படுமன்றிப் , பிழைபடுமாறு 
உயிரை ஏவுவது ஆணவமலம் , அம் மலத்தின் சேர்க்கையி 
னின்றும் உயிரை யெடுப்பித்துப் பின்னர் அது பிழைபடா 
வாறு தன் திருவருட்பெருக்கிற் படி.வித்துப் பெயராப் பேரின் 
பம் நுகர்விப்பது சிவம் என்னுஞ் சைவசித்தாந்த உணர்ச்சி 
யுடைய எம்மனோர்க்கு அக் கதை ஒரு சிறிதும் மெய்ம்மை 
யுடையதாகக் காணப்படாதென்றொழிக. மேலுந் , தூயராய்த் 
தன்னடி சேர்ந்தாரைப் பிழைபடுத்து ஒறுக்குங் கடவுள் உல 
கத்தார்க்கு அறிவிப்பதொன்றும் உண்டுகொலோவென அம் 
மறுப்புரைகாரருரையினை அறிவுடையார் நகையாடி விடுப்ப 
ரென்க . 


நாயன்மாருஞ் சாதிவேற்றுமைச் சிதைவும் 


இனி , அன்பினால் அளவளாவும் பெரியார் சாதிவேற்று 
மையினைக் கைக்கொள்ளாமையும் , இறுமாப்பும் அறியாமை 
யும் உடைய இழிந்த மக்களே அதனை விடாப்பிடியாய்க் கைக் 
கொண்டு பலவாற்றால் அல்லலுழத்தலும் யாம் எமது தலைமைய் 
பேருரையில் நன்கு விளக்கி , வேளாளராகிய அப்பரும் பார்ப் 
பனராகிய அப்பூதிகளும் சாதிவேற்றுமையினைச் சிறிதும் நினை 
யாது ஒருங்கு அளவளாவிய உண்மைநிகழ்ச்சியினையும் எடுத் 
துக் காட்டினேம் . மற்றுச் , சாதிவேற்றுமை யானது அறி 
வுடையாராலும் அன்பராலுங் கைக்கொள்ளப்பட்ட சிறந்த 


வளாவா 


112 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


முறையாகும் என நாட்டப் புகுந்த அம் மறுப்புரைகாரரோ , 
அவ்வாறு செய்தற்கு எந்த அறிவு நூலிலும் ஆன்றோர் நடை 
யிலுஞ் சான்று காணாமையிற் பெரிதும் இடர்ப்பட்டுத் , தாமும் 
ஒரு மறுப்பெழுதிவிட்டதாகத் தம்மை யொத்தார் குழுவிற் 
சொல்லித் தமக்கு ஒரு பொய்ப்பெருமை தேடிக்கொள்ளத 
லையே குறியாய்க்கொண்டு , அப்பரும் அப்பூதிகளும் அளவ 
ளாவிய நிகழ்ச்சிக்கு ஒரு போக்குக் காட்டத் தலைப்பட்டார் . 
அப்பரை அப்பூதியடிகள் குருவாய்க்கொண்டன ராகலின் , 
அவர் ஏவியபடியே அப்பூதி அவரோடு உடனிருந்து உண 

னவு 
கொண்டனர் . அவரை அவர் அங்ஙனங் குருவாய்க் கொள்ளா 
ராயின் , அப்பர் அவரை அங்ஙனம் ஏவுதலுந் தம்மைக் குரு 
வாகக் கொள்ளுமாறு அவரை வலுகட்டாயஞ் செய்தலும் இழி 
பிறப்பாளராகிய அவர்க்குத் தகா என்று அம் மறுப்புரைகாரர் 
கூவினார் . 

இவர் கூவிய இப்பொருளில் மொழியாற் , சாதி வேற்றுமை 
யானது அறிஞர்க்கு உடம்பாடுதா னென்பது சிறிதாயினும் 
பெறப்படுகின்றதா என்பதை ஆன்றோர்கள் ஆய்ந்து பார்க்கக் 
கடவர் . அறிஞரால் அன்பராற் சாதிவேற்றுமை கருதப்பட 
யாம் எடுத்துக்காட்டினேமாக , அதனை மறுப்பான் புகுந்தவர் , 
சாதிவேற்றுமையினையே பெரிது பாராட்டி அறிஞர்கள் தம் 
முள் அளவளாவுதலை யொழிந்தார் என்றன்றோ நாட்டுதல் 
வேண்டும் ; அதனை விடுத்து எடுத்த பொருளுக்கு இயைபில் 
லாதவைகளை யெழுதி ஏமாற்றப் பார்ப்பது முறையாகுமா ? 
வழக்குமுறை இன்னதென்றே யறியமாட்டாத இவர் , தம்மைத் 
தருக்க முணர்ந்தாராகக் காட்டுதற் பொருட்டுத் தருக்கநூற் 
சொற்களையுங் குறியீடுகளையும் எடுத்தாளுதல் , அந்நூலுணர்ச்சி 
யில்லாரை மருட்டுதற் பொருட்டே யன்றி வேறென்னை ? அது 
கிடக்க . இவர் கூறியதுகொண்டே சாதிவேற்றுமை ஆஆன் 


113 


நாயன்மாருஞ் சாதிவேற்றுமைச் சிதைவும் 


றோர் தமக்கு உடம்பாடாகாமை காட்டுதும் . இவர் கூற்றின் 
படி அப்பராகிய வேளாளர் இழிகுலத்தினர் ; அப்பூதியடிக 
ளாகிய பார்ப்பனரோ உயர்குலத்தினர் . அப்பூதியார் தம் சாதி 
வரம்பு கடந்து , தம்மிற்றாழ்ந்த அப்பரைக் குருவாகக்கொள்ள 
லாமோ ? அவர் தம்மை அங்ஙனங் கொண்டாலும் , இழிகுலத் 
தவராகிய அப்பர் தாம் அவரைத் தமக்கு மாணாக்கராக ஏற் 
றுக்கொள்ளலாமோ? அன்றி ஏற்றுக்கொண்டாலுந் தம்மோடு 
உடனிருந்து உண்ணுகவென்று அவரை ஏவலாமோ ? அவர் 
தாம் ஏவிலுைம் , உயர்குலத்தவராகிய அப்பூதி அதற்கு இசைய 
லாமோ ? அன்பிலும் அறிவிலும் நற்குண நற்செய்கைகளிலும் 
பார்க்கச் சாதியே யுயர்ந்ததென்று கூவித் திரியும் அம் மறுப் 
புரைகாரர் கொள்கை உண்மையாயின் , அக் கொள்கையினை 
ஆன்றோராயினார் கைக்கொண் டொழுகியது மெய்ம்மையா 
யின் , அப்பரும் அப்பூதிகளும் ஒருங்கு அளவளாவியது அவர் 
தமக்கே குற்றமாதலோடு உலகத்தார்க்கும் ஆகாததொன்றாய் 
முடிக்கப்படுதல் வேண்டுமன்றோ ? மற்று , அவ் விருவர்தஞ் 
சேர்க்கையோ அங்ஙனங் குற்றமாவ தொன்றாய் ஆகாமல் 
அவர்க்கு நன்றாயினாற் போல , உலகத்தார்க்கும் நன்றாகவே 
காணப்படுகின்றது . ஆகவே , பிறப்பளவிற் கொள்ளுஞ் சாதி 
யுயர்வு இழிவுகள் , அன்பும் அறிவும் நற்குண நற்செய்கையும் 
இல்லாமற் சோற்றுப்பேச்சும் வீணான கொள்ளல் கொடுத்தற் 
பேச்சுமே பேசிப் பிறவியைப் பாழ்படுத்திச் செருக்காநின்ற 
இழிந்த மக்கட்கே யுரியவாகு மல்லால் , அறிவு அன்பு உயர் 
குண வொழுக்கங்களாற் சிறந்தார்க்குச் சிறிதும் உரியவாக 
வென்பது வைரத்தூண்போல் நாட்டப்படுகின்றமை காண்க . 

இனிப் , பரவையார் சங்கிலியார் என்னுஞ் சிவநேயமாத 
ரார் அறிஞரென்ற வகையிலும் , ஏனை மாதர்க்கெல்லாந் திலக 
மாய் நிற்கும் வகையிலும் நல்லார் என்று பெயர்பெறுதற்கு 
உரிமையுடையராதல் கண்டு , “ நல்லாரிணக்கம் ” எனப் பட் 

15 


ரகா 


114 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


டினத்தடிகள் மொழிந்தாங்கு , அவர் தம் இணக்கஞ் சுந்தர 
மூர்த்திகட்கு மிக விழுமிய தொன்றாதலை எடுத்து விளக்கி 
னேம் . இதனை மறுப்பான்புக்க அம் மறுப்புரைகாரர், பரவை 
சங்கிலியார் அடியார் கூட்டத்துள் வைத்து யாண்டுஞ் சொல் 
லப்படாமையின் , அவரை நல்லார்என் றுரைத்தல் ஆகாது ; 
மற்று அச் சொல்லுக்கு மாதர் எனப் பொருள் கோடலே 
பொருத்தமாம் , மாதரார் சேர்க்கை நிலையில்லாதது என்று பட் 
டினத்தடிகள் அச் செய்யுளிலேயே மொழியக் காண்டலால் , 
நல்லார் என்பதற்குப் பரவை சங்கிலியாராம் மர்தரைப் பொரு 
ளாகக் கூறுதல் வாயாதெனக் கிளந்தார் . 

இவர் கூறும் இச் சொற்களால் மாதர்க்கு அடியராம் 
உரிமை இல்லை யென்பதே இவர் தங் கருத்தாகின்றது . ஆணவ 
மலத்துள் அழுந்தி அறிவும் இன்பமு மின்றிக் கிடந்த உயிர் 
கட்கு அறிவையும் இன்பத்தையும் வருவித்து , அவைதம்மைத் 
தன் திருவரு ளின்பத்திற் றோய்வித்தற் பொருட்டாகவே எல் 
லாம்வல்ல இறைவன் ஆண் பெண் ணுடம்புகளை யமைத்து , 
அவை தம்முள் உயிர்களைப் புகுத்தி , அவ்வாற்றால் அவை அறி 
வும் இன்பமும் பெற்று ஆணவக்கட்டு நீங்கித் தன்னைச் சாரு 
மாறு செய்விக்கின்றன னென்பதும் , அவ்வாறு ஆண்டவனால் 
வகுக்கப்பட்ட ஆண்பெண் பிறவிகள் இரண்டுஞ் சிறந்தன: 
வாகுமே யல்லால் அவற்றுள் ஆண் உயர்ந்தது பெண் தாழ்ந் 
தது எனப் பௌத்தர் சமணர் மா பாவாதவேதாந்திகள் சொல்லு 
முரை பொருத்தமில்லா வழுக்குரையேயா மென்பதும் சைவ 
சித்தாந்த அருட்செல்வர்களின் கோட்பாடாகும் ; இது , 
" சத்தியுஞ் சிவமும் ஆய தன்மை இவ்வுலகமெல்லாம் 
ஒத்தொவ்வா ஆணும் பெண்ணும் உயர்குண குணியுமாக 
வைத்தனன் அவளால்வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் 

இத்தையும் அறியார்பீட லிங்கத்தின் இயல்பும் ஓரார் 
என்னுஞ் சிவஞானசித்தியார்த் திருச் செய்யுளால் நன்கு 


. 


O 


115 


நாயன்மாருஞ் சாதிவேற்றுமைச் சிதைவும் 


விளங்கும் . இங்ஙனம் இருவகைப் பிறவி அருமையுந் தேற் 
றுஞ் சைவசித்தாந்த உண்மை தேறாது , அம் மறுப்புரைகாரர் 
பெண் பிறவியையும் அவ்வாற்றால் இறைவன்றன் படைப்பி 
னுயர்பையும் இழித்துரைக்கப் புக்கது , அவர் தமது வாழ்நா 
ளெல்லாம் பழகிய மாயாவாதப் பொய்வழக்கினைச் சைவநூற் 
போர்வையுண் மறைந்து நின்று நாட்டிவிடும் நோக்கங்கொண் 
டேயாம் . இவர் எத்துணைதான் சைவவுண்மையினைத் திரித்து 
மறைக்க முயலினும் , அது வைக்கோற் போரினால் மறைவுண்டு 
நில்லாத கொழுந்தீப்போல் , இவர்தஞ் சொற்பொருட் குவியலை . 
நீறாக்கி மேற்கிளர்ந்து மிளிருமென்க. அது நிற்க . 

மாதரார் தம்முள் அடியார் தற்குத் தக்க தகுதியுடையா 
ரில்லையென்று இவர் துணிந்துரைத்த பீறலுரை, சைவநூல் 
உணர்ச்சியில்லாப் போலிச் சைவர்பாற் செல்லுமே யன்றி , 
அவ் வுணர்ச்சி சிறிது வாய்ந்த சிறார்மாட்டுஞ் செல்லாது . இத் 
தமிழுலகமெல்லாஞ் சிவமணங் கமழ்வித்தற்குத் தோன்றிய 
திருஞானசம்பந்தச் செந்தமிழ்ப் பைந்தாமரை மலர்முகிழைப் 
பாண்டிநாட்டுக்கு வருவித்து அதன் பெருகுமணத்தாற் சமண் 
முடை நீக்கி , அம் மலரினின்றும் பொழிந்த தமிழ்த்தேனிற் 
படிந்து நின்றவர் யார் ? மங்கையர்க்கரசியாராம் பங்கையச் 
செல்வி ” யார் அல்லரோ ! ஒரு முழுமுதற்கடவுள் உண்மை 
தேற்றும் அருமைச் சைவசமயந்தன்னை யகன்று பாழ்ங்கோள் 
பகருஞ் சமண்பாழி புகுந்த தன் இளவலை மீண்டுஞ் சைவம் 
புகுமாறு இறைவனை வேண்டி இத் தமிழ்நாட்டை வாழ்வித்த 
அலகில் பெரும்புகழார் யார் ? திலகவதியாராம் நலமிகு நங்கை 
யாரல்லரோ ! நம்பரடியார் திருத்தொண்டை - இம்பருலகில் 
நன்கு விளக்கித், தேவர்க்கரியோன் திருவருட்பேற்றை மாங் 
கனி யதனொடுந் தேங்கப்பெற்று , நெற்றிக்கண்ணன் கொற்றப் 
புகழைப் பைந்தமிழ்ப்பாவிற் சிந்தப் பொழிந்த செல்வியார் 
யார் ? சீரைக்கொண்ட காரைக்காற் பாவையாரல்லரோ ! இங் 


116 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


ஙனமே , பிறைச்சடைப் பெருமான் பேரருள் மாந்திய அரு 
காச் சிறப்பிற் பாவையாருங் கொங்கலர் கூந்தற் சங்கிலியாரும் 
மகிழ்க்கீழிருந்த மாதொரு கூறனை மற்றவனருளால் தெற்றென 
வுணர்ந்துங் , காதலர்பொருட்டுத் தூதனாய்க்கொண்டும் , எத் 
திறத்தார்க்கும் எங்குங்கிட்டா மெய்த்தவமுடைய மெல்லியலா 
ராகலின் அவரினுஞ் சிறந்த அடியாரும் அவரினுஞ் சிறந்த நல் 
லாருஞ் சுந்தரமூர்த்திகட்கு வேறுளர் கொல்லோ ! இவ்வாறு 
நாச்சியாரிருவருஞ் சிவபிரான் திருவடிக்கட் பெருகிய பேரன் 
புடையராதல் தேற்றுதற்கன்றோ, சுந்தரமூர்த்தி நாயனார் , 
" பண் மயத்த மொழிப்பரவை சங்கிலிக்கும் எனக்கும் 

பற்றாய பெருமானே மற்றாரை யுடையேன் ” என்றரு 
ளிச் செய்தார் . மாதருள் இழிந்தாரை யன்றி உயர்ந்தாரைக் 
கண்டும் அறியாத தீவினையாளரே , பரவை சங்கிலியாரை ஏனை 
மாதரோடு ஒப்பவைத் துரையாநிற்பர் . ஆகவே , அம் மறுப் 
புரைகாரரும் அவரோ டொத்தாரும் பரவை சங்கிலியாரை 
அடியாரல்லரென இகழ்ந்துரைக்குமுரை , ஆன்றோர் கருதிப் 
பாராத பொருள் இல் புல்லுரையா மென்று ஒதுக்குதலே 
செயற்பால தென்க. 

இனிப் , பண்டைத் தமிழாசிரியர் அறத்தை இல்லறந் துற 
வறம் என இருவேறுவகைப்படுத் துரைத்தில ரெனவுந் , துற 
வென்பது மனமாசு நீங்கி இரை வன் திருவடிக்கட் பதிந்த 
மெய்யன்பராய் எல்லா உயிர்கட்கும் இனியராய் நன்று செய் 
தொழுகும் ஒழுக்கமேயாம் எனவும் , இவ்வொழுக்கம் மனைவி 
மக்கள் முதலான அன்புடையார் குழுவிலிருந்தே செயப்பட்ட 
தன்றி அவரை அறத்துறந்து செயப்பட்டதின் றெனவும் , இதற் 
குப் பெரிய புராணத்தின்கட் சொல்லப்பட்ட அடியார் பெரும் 
பாலாரின் வரலாறுகளே சான்றாமெனவும் , மனைவிமக்கள் முத 
லான அன்புடையார் தம்மையெல்லாம் அல்லற்பட விட்டுத் 
தாம் தனியே சென்று துன்புறும் போலித்துறவு பெளத்த 


நாயன்மாருஞ் சாதிவேற்றுமைச் சிதைவும் 


117 


சமண் மதங்கள் இத்தென்றமிழ்நாட்டிற் புகுந்த காலந்தொட்டு 
அவரைப் பார்த்து இங்குள்ள ஒரு சிலராற் கைப்பற்றப்பட்ட 
தல்லது இங்கிருந்த சான்றோர்க்கு அது முழுதும் உடம்பாடன் 
றெனவும் யாம் எமது தலைமைப்பேருரையிற் பண்டைப் பனு 
வல் மேற்கோள்களுடன் விரித்துரைத்தேம் . அவற்றிற்கெல் 
லாம் மாறு சொல்லமாட்டாத அம் மறுப்புரைகாரர் , பட்டினத் 
தடிகள் இல்லத் தொடர்பு நீங்கிச் செயப்படுவதாகிய துற 
வினையே மேலதாய்க் கொண்டார் எனக் கரைந்தார் . பட்டி 
னத்தடிகள் பௌத்த சமண் கோட்பாடு இங்கே புகுந்த பின் 
னிருந்து , அவர்போற் றமுந் துறவு புகுந்தவராகலின் அவர் 
அப் புறத்துறவினை ஒரோவிடங்களில் மேலதாய் மிகுத்துக் 
கூறினார் . ஆலுைம் , அங்ஙனந் துறவு புகுந்தபின் தாம் அதனாற் 
பட்ட துன்பங்களை நினைந்துபார்த்து , இல்லத்துறவு புகுந்தவனி 
லும் அகத்துறவு புகுந்தவனே கழிபெருஞ் சிறப்புடையன் 
என்பது தேற்றி , 
" அறந்தான் இயற்றும் அவனிலுங் கோடி அதிகம் இல்லம் 
துறந்தான் , அவனிற் சதகோடி உள்ளத் துறவுடை 

யோன் என்று அருளிச் செய்தமையும் , பற்றற்றவர் 
உலகத்தவர்போற் காணப்படுதல் பற்றி அவரை வழிபடுதல் 
விடேன்மின் என்பது தேற்றுவாராய் , 
" வேர்த்தாற் குளித்துப் பசித்தாற் புசித்து விழிதுயின்று 

பார்த்தால் உலகத்தவர்போ லிருப்பர் பற்று அற்றவரே 
என்று அவர் அருளிச்செய்தமையும் நினைவிற் பதிக்கற்பாற்று . 
ஓராசிரியர் கருத்தை முற்றும் ஆய்ந்து பாராது , அவர் ஒரோ 
விடத்து மொழிந்த சிலவற்றையே அவர்தங் கருத்துறுதியாகக் 
கோடலினும் பெரியதொரு பிழைபாடாவது பிறிதில்லை . எத் 
துணைச் சிறந்த ஆசிரியர்க்கும் நாட் செல்லச்செல்ல ஒழுகலாறு 
கள் வேறுபடுதலின் அவர்தம் உணர்வும் அறிவுங் கூடவே 
வேறுபடும் ; அவர் தமது வாழ்நாள் எல்லையில் அவ்வக்காலங்க 


118 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


டோறும் இயற்றிப் போந்த நூல்களையும் உரைகளையும் நன் 
காய்ந்துபார்க்கும் அறிவுமதுகை யுடையார்க்கு அவ்வாசிரியர் 
தம் ஒழுகலாறுகளும் அவை வாயிலாக அவரெய்திய உணர்வு 
வேறுபாடுகளும் நன்கு புலனாம் . ஆகவே , ஓராசிரியர் ஒரு 
காற் சொன்ன ஒரு கருத்தை , அவர் முழுதுந் துணிந்த கருத் 
தாகக் கோடல் ஆய்ந்துணரும் அறிஞர்க்குச் சிறிதும் ஆகாது ; 
மற்று , அவ்வாசிரியர் அவ்வக் காலங்களில் வெளியிட்ட கரு 

கருத் 
துக்களை யெல்லாம் புடைபடவைத்து அளந்து நோக்கி , அவை 
தம்முள் அவர் முடிவாகக் கண்ட கருத்து இது , அங்ஙனங் 
காணாததிது வெனத் துணிதலே உண்மை யுணர்வினார்க்குக் 
கடமையாகும் . காலங்கடோறும் மக்கட்கு ஒழுகலாறுகள் , 
வேறுபடுதலும் , அவ்வாற்றால் அவர்தங் கருத்துக்களும் வேறு 
படுதலுந் தெய்வப்புலமைத் திருவள்ளுவனார் , " அறிதோறு அறி 
யாமை கண்டற்றால் என்று கூறினமையாலுஞ் செவ்வனே , 
விளங்கும் . ஆகவே , பட்டினத்தடிகள் ஒருகாலத்துச் சொன்ன 

கருத்தையே உறுதியெனக்கொண்டு , பிற்காலத்தில் அவர் 
அதனின் வேறாய்க்கண்ட வேறொரு முடிந்த கருத்தைக் கைக் 
கொளா தொழிதல் அறிஞர்பால் நிகழாது . முதலிற் றாம் 
மொழிந்த புறத்துறவினும் , உள்ளந் தூயராய் நிற்கும் அகத் 
துறவே . நூறுகொடி மடங்கு சிறந்ததாகுமென அவர் . 
பின்னே வலியுறுத்தி மொழிந்தமையால் , அவ்வாறவர் பின் 
மொழிந்ததே அவர் தங் கருத்துறுதி யாகு மென்று கடைப் 
பிடிக்க . இங்ஙனங் கூறவே , உள்ளந் தூயரான சுந்தரமூர்த்தி 
நாயனார்க்கு , அவர்போல் உள்ளந் தூயரான பரவை சங்கிலியா 
ரது கேண்மையே நல்லாரிணக்கம் ஆவதன்றி , அவரைத் 
துறந்து ஏனைப் பிறரொடுமட்டுங் கேண்மை பாராட்டுதல் அஃ 
தாகாதென்றுணர்க . நம் தொல்லாசிரியர் துறவு என்பதற்குக் , 
கொண்ட இம் மேதகுபொருளின் மாட்சி யுணராது , உலகத் 
தவரை ஏமாற்றிப் பழிபாவங்களிற் படும் மாயாவாதப் பகட் 


ஒரு 


1 


சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 119 


டுப் புறத்துறவினைப் பாராட்டும் அம் மறுப்புரைகாரர் சுந்தர 
மூர்த்தி நாயனாரையும் அவர் பரவை சங்கிலியார்பால் வைத்த 
காதற் கெழுதகை நேயத்தினையும் இகழாது மற்று என்செய 
மாட்டுவார் ! அது கிடக்க . 


சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 


இனி , அப்பர் சுந்தரர் முதலான நம் சமயாசிரியன்மார் 
நடந்துகாட்டியபடி , நாமுஞ் சாதி வேற்றுமைகளைப் பாராது , 
சிவநேய அடியார் நேயங்களில் மிக்காருடன் உண்ணல் கலத் 
தல்களைச் செய்து உண்மையன்பினால் ஊடுருவப்பெற்றா லன் 
றிச் , சாதிவேற்றுமைச் செருக்கினாற் சிறியராய் நிற்கும் நாம் 
அதனை யகன்று அன்பினாற் பெரியராய் நிற்கும் பேரின்ப நிலை 
யினை எய்து தல் இயலாது என்று யாம் எமது தலைமைப் பே 
ருரையில் மொழிந்திட்டேம் . இதனை மறுப்பான் புகுந்த அம் 
மறுப்புரைகாரர் உண்மையாகவே எமது கொள்கையினை மறுக்க 
வேண்டினால் , " சாதிவேற்றுமையினைச் சிதைத்த அப்பர் சுந்த 
ரர் பெரியராகார்; ஆகையால் அவர்போல் நடப்பது சாதியிற் 
பெரிய நமக்குச் சிறுமையே தருமல்லது பெருமை தராது ; 
நாம் நமது சாதியுயர்வினையே விடாப்பிடியாய்ப் பாராட்டிக் , 
கல்வியுஞ் சிவநேய அடியார் நேயமும் உடையராயினும் ஏனை 
யெல்லாரையுங் கீழ்மக்களாகவே நடத்தி , அவரோடு உண் 
ணல் கலத்தல்களைச் செய்யாது அவரை யகன்று இறுமாந் 
தொழுகுதலே நாம் பெரியார்தற்குத் தக்க வழியாகும் ” என் 
றன்றோ மறுத்தெழுதல் வேண்டும் ? அவ்வாநூ செய்தால் உல 
கந் தம்மைப் பெரிது புறம்பழிக்கு மென்பதை நன்கு கண்ட 
அம் மறுப்புரைகாரர் , இயைபில்லாதவைகளை யெழுதி மருட்டு 
கின்றார் . இவரது மருட்டுரை சாதி வெறிபிடித்தார்பா லன்றி , 


120 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


உண்மையன்பு வாய்ந்தார்பாற் செல்லாது . ஆயினும் , அவர் 
உரைக்கும் . போலி.புரையின் பெற்றிமையினை ஒரு சிறிது 
விளக்கிக்காட்டுவாம் . 

அப்பர் சுந்தரர் சாதிக்கட்டைச் சிதைத்து முறையே திரு 
வமுது கொண்டதுந் திருமணஞ் செய்ததும் அவர் பெரியரான 
பிற் செய்த செயல்களாதலால் , அவர்போற் பெரியராகாத நாம் 
அச் செயல்களைச் செய்தலாகாது என்றும் , மற்று நாம் பெரிய 
ராதற்குச் சிவபிரானையுஞ் சிவனடியாரையும் ஓவாது வழிபடு 
தலே செயல்வேண்டும் என்றும் அம் மறுப்புரைகாரர் கரைந் 
தார் . அன்பரோடு உடனிருந் துணவுகொண்டும் மணம்புரிந் 
தும் அளவளாவுதல் பெரியரானபிற் செயற்பாலன வென்று 
கூறும் அவருரை கொண்டே , பெரியராகாமற் சிறியராய்ச் 
செருக்குற்று நிற்குங் காலங்களிற் சாதியுயர்வு தாழ்வு பேசிக் 
கொண்டு அன்பரோடு அளவளாவுதலின்றி இறுமாந்தொழுகு 
லே செயல்வேண்டு மென்பது அவர்தங் கருத்தாதல் பெறப் 
படுகின்றது . இக்கருத்து அவரை யறியாமலே அவர்தம் போலி 
யுரையில் நன்கு புலப்பட்டு நிற்க , அக் கருத்துக்கு மாறாய் 
அதனை மறைத்துச் , சிவபிரானையுஞ் சிவனடியாரையும் இடை 
யறாது அன்பினால் வழிபட்டுப் பெரியராகல் வேண்டுமென்று 
மொழிந்து , தம்மை நல்லவராக்கிக்கொள்ளப் பார்க்கின்றார் . 
சிவபிரானுக்கு அன்புள்ளார் எல்லா உயிர்களிடத்தும் எல்லா 
மக்களிடத்தும் அன்புபாராட்டுந் தன்மையராவர் ; சிவனடி 
யார்க்கு உண்மையன்புள்ளார் , திருநீறுஞ் சிவமணியு மாகிய 
புற அடையாளங்கள் மட்டுமே உடையாரைக் காணினும் 
அவர் தம் பிறப்பு வரலாறுகளைத் தினைத்தனையும் ஆராயாது 
அவர்பாற் கரையிகந்த அன்புமீதூரப் பெறுவர் . இதற்குப் , 
பெரியபுராணத்துப் போந்த நாயன்மார் வரலாறுகளே போதிய 
சான்றாம் . சைவசமயாசிரியருஞ் சிவ அந்தண குலத்திற் பிறந் 
தருளியவருமான சுந்தரமூர்த்தி நாயனாரே , 


( 


சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 121 


தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் 

திருநீல கண்டத்துக் குயவனார்க்கு அடியேன் 
என்று அந்தணர் குலத்து அடியாரையுங் குயவர் குலத்து அடி 
யாரையும் ஏதொரு வேற்றுமையுங் காணாது ஒருங்குவைத்து 
வணக்கங் கூறினமையும் நினைவிற் பதிக்கற்பாற்றாம் . இங்ஙனஞ் 
சிவனடியார்பால் உண்மையன்பு பூண்டு ஒழுகுவாரெவருஞ் 
சாதியுயர்வு தாழ்வு சிறிதும் பாராது அவர்க்கு அடியராய்த் 
தொண்டு செய்து ஒழுகினமையே நூல்வழக்கானும் உலகவழக் 
கானும் நன்கறியக் கிடக்கின்றது ; நாம் பெரியராதற்கு இங்ங 
னம் அம் மறுப்புரைகாரர் சொல்லும் நெறிதனிலேயுங் 
கூடச் சாதி வரம்பைச் சிதைத்து அன்பினால் தொண்டு செய்து 
ஒழுகும் விழுமிய ஒழுக்கமே புலனாகி நிற்கின்றதன்றோ? ஆக 
வே , " யானும் அறியேன் அவ்ளும் பொய் சொல்லாள் என் 
னும் பழமொழிக்கு அம் மறுப்புரைகாரர் இலக்கியமாய் நிற் 
கின்றார் கண்டீர் ! இங்ஙனந் தான் கொண்ட கோட்பாட்டுக் 
குத் தானே மாறாய்நின்று , ஆன்றோர் கைக்கொண்ட உண்மை 
யன்பொழுக்கத்தைத் தன்னை யறியாமலே தன் வாயிற் புலப் 
படுத்திவிடுதலில் அம்மறுப்புரைகாரரன்றி வேறு எவர்வல்லார் ! 

இனி, அப்பர் சுந்தரர் பெரியரர்னபிற் செய்த செயல்கள் 
குற்றமுடையவாயினன்றோ நாம் அவற்றைப் போற் செய்தலா 
காது ? மற்று , அவை அன்பினையே குறிக்கொண்டு , அன்புக்கு 
மாறான சாதிக்கட்டைத் தொலைத்த பெருஞ் சிறப்புடையவாக 
லின் , நாமும் அவர் செய்த அச் செயல்கள் போற் செய்து 
அன்பரோடு அளவளாவுதலாற் போதரும் இழுக்கென்னை ? 
இழுக்கில்லாத விழுமிய அந் நடைகளைத் தமது போலிப் புல் 
லறிவின் முனைப்பால் , அவர் இகழ்ந்துரைத்தால் அவ்வளவில் 
அவை இழிந்தவாய்விடுமோ ? சாதிக்கட்டைச் சிதைத்து உண் 
மையன்பால் அறிவால் உயர்ந்த மேலோர்பால் உயிரும் உடலு 
மாய்க் கலந்து ஒழுகுதலாற் போதரும் பொல்லாங்கு இன்ன 

16 


122 


-- பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


தெனக் காட்டாமல் , வீணே அம் மேலோர் தம் ஒழுக்கத்தைப் 
பழித்துப் பேசிவிடுதலால் அது பொல்லாங் குடையதாய் விடு 
மோ ?-ஞாயிற்றின் பெரொளியினைக்கண்டு குரைக்குங் குக்கல் , 
அவ்வாற்றால் அஞ் ஞாயிற்றின் பெருமையினைக் குறைக்க 
வல்லதாமோ ? ஆதலால் , அறிவு அன்பு ஒழுக்கஞ் சிவநேயம் 
அடியார் நேயங்களிற் சிறந்தார் எக்குடிப் பிறப்பினும் ஏவரே 
யாயினும் ” அவரோடு அன்பினால் ஒருங்கு அளவளாவி வாழ் 
தலே உயர்ந்த நடையாகுமன்றி , அந் நலங்கள் சிறிதுங் கல்லா 
ஒருவன் குலநலம் பேசுதல் , நெல்லினுட்பிறந்த பதராகுதல் 
திண்ணமாதலால் அவனை யொத்தாற்பால் உடன் கூடி வாழ்தல் 
உயர்ந்தநடை யாகாமல் இழுக்குப்படு மென்க . எனவே , நாம் 
பெரியராகல் வேண்டுமாயின் , பெரியரான அப்பர் சுந்தரர் முத 
லான நம் ஆசிரியன்மார் நடந்துகாட்டியபடியே சிவநேயம் 
மிக்கு அடியார் பால் ஏதும் வேற்றுமை காணாது அன்பினால் , 
அளவளாவுதலே செயல்வேண்டுமன்றி , ஏனைச் சிறியார் செய் 
யுஞ் சாதி வேற்றுமைக் கட்டிற் கிடந்து நம்மையும் நம்மைச் 
சார்ந்தாரையும் அல்லற் கடலுட் படுப்பித்துப் பிறவித்துன்பத் 
தைப் பெருக்கலாகாதென் றுணர்ந்து கொள்க . 

இனி , அப்பர் சுந்தரர் சாதிச்செருக்கை மாய்த்து முறை 
யே சிவநேயம் மிக்காருடனிருந்து உணவுகொண்டதும் , அவ 
ரைத் திருமணம் புரிந்ததுந் திருவருளால் உந்தப்பட்டுச் செய்த 
செயல்களாதலால் , நான் என்னும் முனைப்புடைய நம் போல் 
வார் அவர்போற் செய்தலாகாது என்று அம் மறுப்புரைகாரர் 
அடுத்தடுத்துக் கூவுகின்றார் . திருவருளியக்கத்தால் அடியார் 
பால் நிகழுஞ் செயல்கள் இவை , தமது அறிவியக்கத்தால் அவர் 
பால் நிகழுஞ் செயல்கள் இவை என்று பகுத்துக் காணாமல் , 
அடியார் செய்யுஞ் செயல்களெல்லாவற்றையுமே திருவருட் 
செயல் திருவருட்செயல் என்று கூவும் அவர் , எல்லாமக்களை 
யும் பிறப்பளவில் வேற்றுமை தோன்றாது படைத்திருக்கும் 


சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 123 


ங்கின 


அத் திருவருட் கருத்துக்குபாறாக இவர் பிறப்பளவில் உயர்ந் 
தவர் , இவர் பிறப்பளவில் தாழ்ந்தவர் என்று அருளின்றிக் 
கரைந்து அல்லற்படுவது பெரிதும் இரங்கற்பாலதேயாம் . அப் 
பர் சுந்தரர் முதலான நம் ஆசிரியன்மார் தமக்கென ஓரறிவுந் 
தமக்கென ஒரு செயலுமின்றித் , தாம் உண்டதும் மணந்ததுந் 
திருப்பதிகம் பாடினதுந் திருக்கோயில்கட்கு நடந்து சென்ற 
தும் இறைவன் மாட்டு அன்பால் உருகினதும் அடியார்பால் 
நெஞ்சம் நெகிழ்ந்ததும் அவரோடு உரையாடினதும் பிறவுமெல் 
லாந் தஞ் செயலாகாமல் இறைவன் செயலேயாயின் , அவரெல் 
வாம் உயிரும் உணர்வும் இல்லா வறிய இயந்திரங்கள் (பொறி 
கள் ) ஆப் முடிவரல்லரோ ? அவரை யெல்லாந் தனித்தனியே 
வைத்து அப்பர் சுந்தரர் என்றற் றொடக்கத்துப் பெயர்களால் 
தனித்தனியே வாழ்த்து தலும் வணங்குதலு மெல்லாம் நம் 
பாட்டுப் பொருளில் வறுஞ்செயல்களாய் முடியுமல்லவோ ? 
அவர் இறைவனைப் பாடினதும் அவர் இறைவனை வணங்கி 
தும் அவர்தஞ் செயலாகாமல் இறைவன் செயலேயாயின் , 
இறைவனே தன்னைத்தான் பாடிக்கொண்டான் , இறைவனே 
தன்னைத்தான் வணங்கிக்கொண்டான் என்று முடிக்கப்பட்டு , 
அவை இறைவற்குத் தன்னைப் பற்றுதல் என்னுங் குற்றத்தைச் 
சுமத்துமல்லவோ ? உயிரென ஒன்றில்லை, எல்லாம் பிரம்மே 
யெனக் கூறும் அம் மறுப்புரைகாரர் போல்வாரான் மாயா 
வாதிகட்காயின் அவ்வாறு கூறுதல் பொருந்தும் ; மற்றுப் , 
பதிபசுபாசம் எனப்பகர் மூன்றிற் 
பதியினைப் போற்பசு பாசம் அநாதி (திருமூலர் ) என்றும் , 
" அதுவென்னும் ஒன்று அன்று அதுவன்றி வேறே 

அதுவென்று அறி அறிவும் உண்டே ” ( மெய்கண்டதேவர் ) 
என்றும் போந்த எம் ஆசிரியர் அருளுரைவழி " பிழையாது 
நின்று , இறைவனைப் போலவே உயிர்களெல்லாந் தமக்கென 


124 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


விழைவு அறிவு செயல்கள் ( இச்சாஞானக் கிரியைகள் ) உடை 
யவா மெனவும் , ஆயினும் அவை மலத்தினால் மறைக்கப்பட்டு 
நிற்குமெனவும், தம்மைப் பொதிந்த மலமாசு இறைவன்றன் 
றிருவருளுதவியால் நீங்க நீங்க அவ்வுயிர்கள் தமக்கியற்கையா 
வுள்ள அவ்விழைவு அறிவு செயல்கள் இனிது விளங்கப்பெறு 
மெனவும் , மலத்தை நீக்குதற்கு உதவிசெய்யும் அவ்வளவே 
இறைவன் செயல் அவ் வுதவியைப் பெற்று மலப் பிணிப்பை 
அவிழ்த்துச் சிவபிரானிடத்துஞ் சிவநேயம் வாய்ந்தாரிடத்தும் 
விழைவுகொண்டு அவரருளையும் அன்பையும் பெறுதற்கான 
வழிவகைகளை அறிதலும் அதற்கேற்ற முயற்சிகளைச் செய்து 
நடத்தலுமெல்லாம் புனிதராவா ரெல்லார்க்கும் மெய்யுரிமையா 
மெனவும் வற்புறுத்து நுவலுஞ் சைவசித்தாந்த உண்மைநெறி 
பேணும் எம்மனோர்க்காயின் அங்ஙன முரைத்தல் எட்டுணை 
யுஞ் சாலாதென்க. 

அந்றேல் , நம்மாட்டு நிகழும் இறைவன் செயலுக்கும் நஞ் 
செயலுக்கும் வேற்றுமை என்னையெனிற் , காட்டுதும் : பசித் 
தும் : உணவுபெறாமையால் அயர்ந்துறங்கும் மகவினை எழுப் 
பிப் பால் ஊட்டும் அன்னையின் செயல் போல்வது முதல்வன் 
றன் அருட்செயல் ; அங்ஙனம் எழுப்பி அன்னை தரும் பாலி 
னைப் பருகும் மகவின்செயல் போல்வது . நம் போன்ற உயிர் 
ளின் செயல் ; இன்னும் - அன்னையின் திருக் கொங்கைகளிற் 
பாலமிழ்தினை அமைத்துவைப்பது இறைவன் செயல் ; மற்றுப் , 
பால்சுரக்கும் நேரமும் மகவின் பசியும் அறிந்து அப்பாலினைத் 
தன் மகவுக்கு ஊட்டுவது அன்னையின் செயல் . இங்ஙனமே , 
கண் கால் முதலான மிக வியக்கத்தக்க உறுப்புகளொடு கூடிய 
இவ்வுடம்பை நமக்கு அமைத்துக் கொடுத்தது இறைவன் 
செயல் ; இவ்வரிய வுடம்பைப் பெற்ற நாம் அதனைப் பழுது 
படாமற் பாதுகாத்து அதன்றுணையால் நம் அறிவையும் அன் 
பையும் இன்பத்தையும் வளர்த்து இறைவன் றிருவடிப் பேற் 


சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 125 


றினை எய்துதல் நம்செயல் . இவ்வாறு பகுத்து ஆராய்ந்து காண 
வல்லார்க்கே , இறைவன் நம்பொருட்டுச் செய்யும் படைத்தற் 
றொழிலைச் சிற்றறிவுடைய நம்பனோர் ஓர் அணுத்துணையுஞ் 
செய்யமாட்டுவா ரல்லரென்பதூஉம் , அப் படைத்தற்றொழி 
லைப் பயன்படுத்தித் தம்மறிவையும் அன்பையும் வளர்த்து அம் 
முகத்தால் தமது ஆணவச் செருக்கை அகற்றிக்கொள்ளாத 
உயிர்களை இறைவன் தனது திருவருளின்பத்திற் படுப்பித்துக் 
கொள்ள மாட்டுவானல்ல னென்பதூஉம் நன்கு விளங்கும் . 
ஆகவே , குலச்செருக்கு குடிச்செருக்கு செல்வச்செருக்கு கல் 
விச் செருக்கு முதலான ஆணவக்கறை சிறிதுமின்றி , அன்பி 
னால் அகங்குழைந்துருகி அப்பரும் அப்பூதிகளும் உடனி 
ருந்து திருவமுது கொண்டு அளவளாவியதுஞ் , சுந்தரரும் பா 
வை சங்கிலியாருங் காதற்கெழுதகைமையில் விஞ்சி உடலு 
முயிரு மெல்லாம் ஒன்றாய்ப் போன்பினுருவாய் நின்றதும் 
பிறவுமெல்லாம் அப் பெரியார்தம் அறிவுமுயற்சி அன்பு 
முயற்சிகளால் நிகழ்ந்தனவே யாகுமல்லால் , அவையெல்லாம் 
இறைவன் செயல்க ளாகா வென்று கடைப்பிடித் துணர்ந்து 
கொள்க . இவ்வாறன்றி , உயிர்களின் செயல்களை இறைவன் 
மேலேற்றிக்கூறுதல் , கழுவாய் இல்லதொரு பெருங்குற்றமாம் 
என்பதனையும் உணசாது , எல்லாம் இறைவன் செயல் எல் 
லாந் திருவருட்செயல் என்று சொல்லிவிட்டமையானே தாம் 
ஞானக்கடலைக் கரைகண்டவரென நம்பிப் , பொதுமக்கள் தம் 
மைப் பாராட்டுவரென்று தமக்கு அவ்வாற்றால் ஒரு பொய்ப் 
புகழை உண்டாக்கிக் கொள்ளுதலையே விழைந்து , சிவபிரான் 
றன் இறைமைத் தன்மைக்கும் அடியார்தம் மெய்யன்பின் திற 
னுக்கும் ஆகாத இழுக்குரைகளை எழுதித் , தமது மாயாவாதக் 
கோட்பாட்டைச் சைவசித்தாந்தம் போற் காட்டும் நாடகவன் 
மையில் அம் மறுப்புரைகாரர்க்கு நிகராவார் எவருமே யில்லை 
யென்க . 


+ 


126 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


அற்றேல் , " நஞ்செய லற்றிந்த நாமற்ற பின்நாதன் 

றஞ்செயலே யென்றுந் தீபற " எனப் போந்த 
அருளுரையால் மெய்யடிமை பூண்டார்பால் இறைவன் செய் 
வன்றி , அவர்தஞ்செயல் சிறிதுந் தோன்றாதென்பது பெறப் 
படுகின்றதாலோ வெனின் ; அற்றன்று , பொறி புலன் கருவிக 
ளின் வழி அறிவும் முயற்சியும் நிகழாது , அவை யெல்லாங் 
கடந்து இறைவன் திருவருளிற் றோய்ந்து " பாலருடன் உன் 
மத்தர் பசாசர்குண மருவித் " தம்மையும் உலகத்தையும் மறந்து 
நிற்குஞ் சீவன்முத்தர் நிலையினைக் கூறும் அவ் வருளுரையினை , 
உலகத்துயிர்களை ஈடேற்றுதற்பொருட்டுத் தோன்றி அவ்வுயிர் 
கள்பால் அருளும் அன்பும் பூண்டு ஒழுகி , அவர்க்கு இறை 
வன்றன் அருட்செயல் மாட்சிகளைக் காட்டுவாரான நம் ஆசிரி 
யர்க்கும் ஏனைச் சிவனடியார்க்கும் ஏற்றுதல் பொருந்தாதென் 
றுணர்க . சீவன்முத்தர் நிலை, அந்நிலையை அடைந்தார்க்கன்றி 
ஏனையோர்க்குப் பயன்படாது ; சிவனடியார் நிலையோ அவர் 
தமக்கே யன்றி உலகத்துள்ள எல்லா வுயிர்க்கும் பயன்படுவ . 
துடைத்து . அற்றேற் , சிவனடியார் தம்முட் சீவன்முத்தராய் 
நின்றார் இல்லையோவெனின் ; அற்றன்று , கண்ணப்பர் , பெரு 
மிழலைக் குறும்பர் முதலானவர் தம்மையும் உலகத்தையும் 
மறந்து இறைவன் திருவருட்பெருக்கிலேயே முழுதுந் தோய்ந்து 
நின்ற சீவன்முத்தரே யாவர் ; பற்று , நம் சமயாசிரியன்மாரும் , 
திருமூலர் காரைக்காலம்மையார் : முதலான எனை நாயன்மார் 
பலருந் தாம் இறைவன் றிருவருளிற் றோய்ந்து நின்றதோடு 
அமையாது , உலகத்தாரையும் அந் நிலைக்குச் செலுத்தும் பேர் 
அருட்டிறம் வாய்ந்தவராகலான் , அவர்பால் இறைவன் செயலே 
யன்றி அவர்தம் அருட்செயலும் ஒருங்கு விரவி நிற்கலாயிற்று . 
ஆகவே , இறைவனுக்கு அடிமைத்திறம் பேணுஞ் சான்றோருள் 
ளும் இவ்விருவேறு நிலைகள் கட்புலனாய்த் தோன்றக் காண்ட 
லின் , அவருள் ஒரு நிலையில் நின்றார்க்குரிய தன்மையினை 


. 
சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 127 
வேறொரு நிலையில் நின்றார்க்கு ஏற்றிக் கூறுதல் பகுத்தறிவில் 
லாதார் செயலேயாமென்று ஓர்க . ஆகவே , அப்பரும் அப்பூதி 
களும் ஒருங்கிருந்து திருவமுது கொண்டதுஞ், சுந்தரர் பரவை 
சங்கிலியாரை மணந்த துந் திருவருட்செயல்களேயன்றி , அவர் 
தஞ் செயல்கள் அல்லவென்ற அம் மறுப்புரைகாரருரை பொரு 
1. இனி , அன்பே உயர்ந்ததாகலின் அதனைக் கைக்கொள்க , 
சாதிவேற்றுமை தாழ்ந்ததாகலின் அதனைக் கொள்ளற்க என்று 
நம் ஆசிரியர் அறிவுறுத்தினராயின் , அவ்வறிவுரையினை ஏற்று 
நடத்தல் வாய்வதாகும் , மற்று அவர் நடந்த நடைகளைப்பார்த்து 
அவ்வாறு நடத்தல் வாயாது என்பதுபட அம் மறுப்புரைகாரர் 
தெளிவின்றிச் சில வரைந்தார் . இவர் சொற்கள் நமக்கு இறும் 
பூதினை விளைத்தன . நம்மாசிரியன்மா ரெல்லாம் அன்பினையே 
யுயர்த்திச் சாதியினை இழித்துப் பேசியிருப்ப , " முழுப் பூசனிக் 
காயைச் சோற்றில் மறைப்பதோடு " ஒப்ப , அவர்கள் அங்க 
னம் அறிவுரை கூறவில்லையென்று அம் மறுப்புரைகாரர் கூறி . 
யது எவரை ஏமாற்றுதற்கோ ! நம் ஆசிரியன்மார் அங்கனங் 
கூறிய அறிவுரைகளை யெல்லாஞ் சாதி வேற்றுமையும் போ 
லிச் சைவரும் என்னும் எமது நூலில் நன்கெடுத்துக்காட்டி 
யிருக்கின்றேம் , அவற்றைக் காணாதார் , 
" சாத்திரம் பல பேசுஞ்சழக்கர்காள் 
கோத்திரமுங் குலமுங்கொண்டு என் செய்வீர் " என்றும் , 
எவரேனுந் தாமாக இலாடத்திட்ட திருநீறுஞ் சாதனமுங் 

கண்டால் உள்கி 
உவராதே அவரவரைக் கண்டபோதே உகந்தடிமைத் 

திறம் நினைந்து " என்றும் போந்த திருநாவுக் 
கரசு நாயனார் திருமொழிகளையும் , 
நல்ல குலமென்றுந் தீய குலமென்றுஞ் 
சொல்லளவல்லாற் பொருளில்லைத் - தொல்சிறப்பின் 


128 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


ஒண்பொரு ளொன்றோ தவங்கல்வி ஆள்வினை 
என்றிவற்றான் ஆகுங் குலம் " என்றும் , 
" சாதி யிரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் 
நீதி வழுவா நெறிமுறையின் - மேதினியில் - 
இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் 

பட்டாங்கி லுள்ள படி ” என்றும் போந்த சான்றோர் 
திருமொழிகளையுங் கருத்தில் இருத்தி, எவரும் அம்மறுப்புரை 
காரர் சொல்லில் ஏமாறா திருக்கக்கடவராக ! 

இனிச் , சிவஞானசித்தியார் தவஞ்செய் சாதி ” என்று 
கூறுகின்றதே யன்றிப் பிறப்பளவிற் சாதி பென்று யாண்டுங் 
கூறாமையாற் , பிறப்பளவிற் சாதிவேற்றுமை பாராட்டும் அம் 
மறுப்புரைகாரர் அதனை யெடுத்துக் காட்டியது , தமது கொள் 
கையினை , அது வேரோடு அறுக்கும் ஞானவாள் என்பதை 
அறியாமையாற் போலும் ! இங்ஙனமே தெய்வத் திருவள்ளுவர் 
அருளிச் செய்த , 
மேற்பிறந்தும் மேல் அல்லார் மேலல்லர் கீழ்ப்பிறந்துங் 

கீழல்லார் கீழல்லவர் ” என்னும் அருமைத் திருக்குறள் ; 
தம்மைப் பிறப்பளவில் உயர்ந்தவராகச் சொல்லிக்கொள்வாரது 
குலத்திற் பிறந்தவராயினும் , உயர்ந்த குணச்செயல்கள் இல்லா 
தவர் உயர்ந்த குலத்தவர் ஆகார் ; பிறரால் இழிந்த குலத்தவ 
ராக ஒதுக்கப்பட்ட வகுப்பிற் பிறந்தவராயினும் , உயர்ந்தகுணச் 
செயல்கள் உடையவர்கள் கீழ்மக்களாகமாட்டார் என்று எளி 
திற் பொருள் தந்து , அம்மறுப்புரைகாரர் பிறப்பளவிற் கொண்ட 
சாதிப் பதர்க்கொள்கையினை எரித்துச் சாம்பராக்குங் கொழுந் 
தீயா யிருந்தும் , அதனை இவர் கையிலெடுத்தது எத்துணைப் 
பேதைமை ! குலங் குடி சாதி என்னுஞ் சொற்களை ஆன்றோர் 
நூல்களிற் கண்டுவிட்டால் , உடனே அம்மறுப்புரைகாரர் , சாதி 
வேற்றுமை நம் தொல்லாசிரியர் நூல்களிற்சொல்லப்படுகின்றது , 
அஃதவர்க்கு உடம்பாடு எ 

ம்பாடு என்றுசொல்லப் பதறுகின்றார் . ஆனால் , 


- 


} 


சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 


129 


நம் ஆசிரியன்மாரோ அன்பு அறிவு அருளொழுக்கம் சிவநேய 
அடியார் நேயங்களின் மிக்காரை யெல்லாம் ஓரினப்படுத்தி 
உயர்ந்த சாதியாராகவும் , அந் நலங்கள் : இல்லாதாரை அவரின் 
வேறுபடுத்தித் தாழ்ந்தசாதியாராகவுங் கொண்டிருக்கின்றார் ; 
அங்ஙனம் எம்மாசிரியர் குணத்தாற் செயலாற் கொண்ட சாதி 
வேற்றுமை எமக்கும் உடம்பாடேயாம் ; ஆனால் , குணத்தையுஞ் 
செயலையும் பாராமற் பிறப்பளவிற் சாதிவேற்றுமை பாராட்டும் 
அம் மறுப்புரைகாரரின் தீய சாதிவேற்றுமைதான் எமக் குடம் 
பாடாகாதது . அருச்சுனற்குக் கீதைநூல் செவி அறிவுறுத்திய 
கண்ணனும் " அவரவர் குணத்தாலுஞ்செயலாலுஞ்சாதி வகுத் 
தேன் ” என்று கூறுதலுங் காண்க . உண்மை இவ்வாறாகலிற் , 
பிறப்பளவில் உயர்வு சொல்லிக்கொள்ளும் அம் மறுப்புரை 
காரர் , பார்ப்பனர் என்றுஞ் சைவ வேளாளர் என்றுந் தம்மை 
யுயர்த்துப் பேசிக் கொள்ளுங் கூட்டத்தாரில் எத்தனை பேர் 
குணத்தாலுஞ்செய்கையாலும்உயர்ந்தவர் ! என்று நடுவுநிலைதவ 
ராது நின்று எண்ணிப்பார்ப்பராயின் , ஆயிரவரில் ஐவர்தாமும் 
நல்லவராக இராமையை அவரே நன்குணர்ந்துகொள்வர். 

இனிச் , சிவயோக நிலையில் ஈடுபட்டு நின்று தம்மையும் 
உலகத்தையும் மறந்து சிவமேயானாரைப் பற்றிப் பேசுதலால் 
ஈண்டைக்குப் பொருத்தமாவது ஏதும் இன்மையின் , அன்னா 
ரைக் குறித்து வறிதே விரித்தெழுதி வழுக்குதலில் அம் மறுப் 
புரைகாரர்தமக்கு நிகராவார் எவருமேயில்லை ; ஆகவே , " அவ் 
வளவில் அவன் மகிழ்க ” என்னும் நயமேபற்றி அவர் தமது திற 
னைத் தாமே மெச்சிக்கொண்டு மகிழ்ந்துகிடக்க விடுவேமாக . 

இனித் , தமிழ்நாட்டவரிற் பெரும்பாலாரைத் தீண்டாத 
வர் என ஒதுக்கிவைக்குஞ் சாதிச் செருக்கர்கள் , அத் தீண்ட 
தவர்பால் எல்லாவகையான உதவிகளையும் பெற்றுக்கொண்டு , 
மூன்று நான்கு வேளை கொழுக்க விலாப்புடைக்கத் தின்று 

17 


. 


LIT 


130 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


உயிர்வாழ்ந்து வருபவராய்த் , தமக்கு அவ் வுதவிகளைச் செய் 
யும் அவ்வேழை யெளியவர்களுக்கு ஒருவேளை நல்லலுணவு 
கூடக் கொடாமல் அவர்கள் பட்டினியும் பசியுமாய்க் கிடந்து 
துன்புறச் செய்வதுடன் , அவர்கள் கடவுளை வணங்குதற்குக் 
கோயில்களினுள்ளே வருதலும் ஆகாதென்று கொடுமை செய் 
வ்துந் தெய்வத்துக்கு அடுக்குமா என்று யாம் எழுதிய பகுதி 
யைக்கண்டு அம்மறுப்புரைகாரர் வயிறெரிந்து பட்டுப்போகின் 
றார் . ஏனென்றால் இவரும் இவரோ டொத்தாரும் உயர்ந்த 
சாதியாராம் ; மற்றையோர் தீண்டத்தகாத இழிந்த சாதியாராம் ; 
ஆதலால் , அவரோடிருந்து கடவுளை வணங்கினால் தமக்கு நர 
கம் வந்துவிடுமாம் . என்னே இவர்தம் பேதைமை! என்னே 
இவர்தஞ் சாதி யிறுமாப்பு ! தம்மைப் போலவே கட 

வுளாற் 
படைக்கப்பட்ட மக்களை இவ்வளவு குறைத்துப்பேசும் இவர் 
எவ்வளவு ஈரமற்ற வன்னெஞ்சராய் இருக்கின்றார் ! கடவுளின் 
வியக்கத்தக்க படைப்பாய் , அக்கடவுளின் பிள்ளைகளாய் இருக் 
கும் மக்களில் ஒரு பெரும் பகுதியாரை இழித்துப் பேசும் 
இவர் உண்மையாகவே கடவுளிடத்து அன்புடையவராயிருத் 
தல் கூடு மோ ! தாம் அவர்களோடு உண்ணல் கலத்தல்களைச் 
செய்யாதொழியினும் , அவர்களைக் கோயில்களினுள்ளே வணங் 
கவும் விடாமை எத்துணைப் பெரிய வன்கண்மை ! இத்தகைய 
வன்கண்ணர் இருக்கும் வரையில் மக்களுள் ஒற்றுமையும் 
அன்பும் உண்டாகா; இத்தமிழ்நாடு , ஒன்றோடொன்று பகைத் 
துப் போரிட்டு மாயும் மறவிலங்குகள் உள்ள காடாகவே சீரழி 
யும் ! இத்தகைய கொடியரால் மக்கள் ஒற்றுமையின்றிப் பல 
வேறு வேறு சிறுசிறு வகுப்பினராய்ச் சிதர்ந்தமையா என்றோ, 
இந் நாட்டவர் வலிவிழந்து , துருக்கர் முதலான அயல்நாட்டு 
மக்களின் படையெடுப்பின் கீழ் அகப்பட்டு நசுங்கிக் கணக் 
கின்றி மாய்ந்தனர் ! இந்நாட்டவர் ஒற்றுமையும் வலிவும் உடை 
யராயிருந்தால் , அவ்வயல்நாட்டவர் இங்கே தலைக்காட்டலுங் 


சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 131 


கூடுமோ ! இறைவனருளால் ஆங்கில அரசு இந் நாட்டின்கண் 
நிலைப்பட்டகாலந் தொட்டன்றோ, தாழ்த்தப்பட்ட , ஒடுக்கப் 
பட்ட வகுப்பினர் சிறிது சிறிதாக ஏனையோர்க்குள்ள உரிமை 
களைப் போல்வன தாமும் பெற்று மேலேறி வருகின்றனர் . இம் 
முறையரசு மட்டும் இந் நாட்டில் இதுகாறும் நிலைபெறா திருக் 
தால் , மறுப்புரைகாரரை யொத்த வன்கண்ணரால் இந்நாட்ட 
வர் இன்னுஞ் சீர்குலைந்து , இந் நாடு முற்றுமே பாழடைந்து 
போயிருக்கும் . முன்னே வந்த துருக்க அரசரால் இந் நாட் 
டவரடைந்த துன்பவரலாறுகளை நன்கறிந்தவர்க்கே யாம்கூறும் 
இவ்வுண்மை புலப்படும் . இந் நாட்டவரிற் சாதிவெறி பிடித்த 
வகுப்பார் சிலர் நடுவுநிலை சிறிதுமின்றித் தம்மிற் றாழ்ந்தவரா 
கத் தம்மாற் கருதப்பட்ட ஏழை யெளிய மக்கட்குச் செய்த 
தீமைகட்கு ஓரளவேயில்லை . அவ் வெளியமக்கள் உண்ணச் 
சோறும் உடுக்கக் கூறையுமின்றி , அதனால் உடல் வலிவிழந்து , 
கல்வியுணர்ச்சி யில்லர்மையால் அறிவுவலிவு மிழந்து நிலை 
கலங்கி நின்றமையா லன்றோ, அவர்கள் இந் நாட்டின் மேற் 
படையெடுத்து வந்த துருக்கர் மதத்தை நூறாயிரக்கணக்காய்த் 
தழுவித் தாமுந் துருக்கராயினர் . துருக்கர்க்குப் பின்வந்த 
போர்த்துக்கேசியர் உலாந்தாக்காரர் இந் நாட்டின்கட் பரவச் 
செய்த கத்தோலிக் கிறித்துவ மதத்தைத் தழுவினவர்கள் 

களும் 
எண்ணிறந்தவர்களாவர் . இங்ஙனம் இவ்விந்திய நாட்டு மக்க 
ளில் மூன்றிலொரு கூறார் அயல்நாட்டவர் மதங்களைத் தழுவி 
அவ்வாற்றாற் பல நலங்களை அடைந்தனர் . இப்போதுஞ் சாதி 
வெறிபிடித்த மறுப்புரைகாசர் போல்வார் செய்யுங் கொடுமை 
கட்கு அஞ்சியும் , இந்து மதத்தின் பெயரால் இன்னவர் செய் 
யும் அறிவற்ற நடுவுநிலை பற்ற செயல்களைக் கண்டு அருவருத் 
தும் ஒவ்வொருநாளும் அயல்மதம் புகுவார்தொகை பெருகியே 
வருகின்றது . இவ்வாறு நிகழும் நிகழ்க்சிகளை வரலாற்று நூல் 
களால் அறித்துகொள்ளும் ஆங்கில உணர்ச்சி வாயாத சாதிச் 


132 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


செருக்கர்கள் , திருநெல்வேலி நாட்டையும் மலையாள நாட்டை 
யும் போய்க் காண்பர்களாயின் , அந்நாடுகளில் முறையே கிறித் 
துவர் தொகையும் மாப்பிளைத் துருக்கர் தொகையும் மிகுந் 
திருத்தற்குக் காரணம் , மற்றை நாடுகளைவிட அந் நாடுகளிற் 
சாதிவெறி பிடித்தார் கூட்டம் மிகுதியா யிருப்பதுவேதான் 
என்பதனை நன்கறிந்துகொள்வர்கள் . அதுகிடக்க. 

இனித் , திருக்கோயில்களி னுள்ளே தீண்டாதவர்களை 
விடாமை ஏன் என்றால் , அவர்கள் மாட்டிறைச்சியுண்டு , கட் 
குடித்து , ஆண் பெண்கள் வரைதுறையின்றி ஒருவரையொரு 
வர் மருவிக் களித்துத், துப்புரவின்றி முடை நாற்றம் வீச உல 
வுதலாலேதான் என்று சாதி வெறியர்கள் கூறுகின்றார்கள் . 
ஆனால் , தீண்டாதவர்கள் மட்டுந்தாம் - இங்ஙனம் நடப்பவர் 
களா என்று உற்றுநோக்கினால் , அவர்கள் நிகழ்த்துந் தடை 
பொருந்தாப் புல்லுரையேயாதல் நன்குவிளங்கும் . இப்போது 
திருக்கோயில்களின் உட்செல்வார் எல்லாரும் புலாலுங் கள் 
ளும் மறுத்து , ஒருவனையே மருவும் ஒருத்தியும் ஒருத்தியையே 
மருவும் ஒருவனுந் தாமாவென்று ஆராய்ந்து பார்மின்கள் ! 
பார்ப்பனர் சைவர் என்று பெயர்கொண்டாரில் எத்தனையோ 
பெயர், தீண்டாதவர்க்கு வறுமையால் உண்ணக் கிடையாத 
எத்தனையோ வகையான விலங்கின் இறைச்சிகளையும் எத்தனை 
யோ வகையான சாராயங்களையுந் தாம் உட்கொள்கின்றார்கள் 
என்பது நாடெங்கும் பேச்சாய்க் கிடக்கின்றது ! இவர்களுள் 
எத்தனையோபெயர் குறத்தி புலைச்சி முதலான தம்மால் விலக்கப் 
பட்ட மகளிரையுங் கூடிக் களிக்கின்றனரென்னுஞ் சொல்லும் 
ஊரெங்கும் உலாவுகின்றது ! இவர்களெல்லாங் கடவுளிடத்து 
அன்புடையார்போற் றம்டைப் பிறர் மெச்சிக்கொள்ளும் பொ 
ருட்டுக் கோயிலினுள்ளே ஆடம்பரத்தோடு செல்லவில்லையா ! 
பார்ப்பனர் , சைவரிற் பலர் மறைவிலாவது ஊனுஞ்சாராயமும் 
உட்கோள்கின்றார்கள். இவ் விருவகுப்பின ரல்லாத ஏனை 


பதியாரென்று பகுத் 
சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 133 
வகுப்பினர் எல்லாருமோ வெளிப்படையாக ஆட்டிறைச்சி 
கோழியிறைச்சி முட்டை மீன் முதலான எத்தனையோ வகை 
யான ஊனை உண்பவர்களா யிருக்கின்றார்கள் ; இவர்களில் எத் 
தனையோ பலர் கள்ளுஞ்சாராயமும் வெளிப்படையாக அருந்து 
பவராயுங் காணப்படுகின்றனர் . இவர்கள் , எல்லாருங் காணக் 
கண்ட கண்ட மகளிரொடு கைகோத்து உலவுதலைக் காணாத 
வர் யார் ? இவர்கள் திருவிழாக்காலங்களிலும் மற்றை நாட்களி 
லும் வேசியரையும் பிற மகளிரையும் அழைத்துக்கொண்டு 
திருக்கோயில்களினுள் வரவில்லையா ? அதுவேயுமன்றி , ஒவ் 
வொரு கோயிலிலுங் கோயிலுக்கென்று விடப்பட்ட பரத்தை 
யர்கள் எத்தனைபேர் ! இவர்களெல்லாந் தனித்தனியே ஒருவ 
னைப்பற்றி ஓரகத்திருப்பவர்களா ? இல்லையே ; பொருள் தருவார் 
எவராயிருப்பினும் அவர்தோள் மருவிக் களிப்பவரல்லரோ ! 
இன்னும் , இவரேயன்றித் தமிழ்நாடல்லாத பிற நாடுகளிலிருந்து 
வந்து திருக் கோயில்களினுட்சென்று வணங்குவார் தொகைக்கு 
ஒரு கணக்குண்டோ ? இவர்களில் இன்னார் தீண்டத்தக்க 

, 
துக்கண்டவ ருண்டோ ? இன்னும் , தமிழ்நாட்டிலேயுங் கூட 
ஓர் ஊரில் தீண்டாதவர் என்று சொல்லப்படும் மக்கள் , பிறி 
தோர் ஊரிலுள்ள திருக்கோயிலினுட் சென்று வணங்கி வரு 
தலும் மறைவாக நிகழ்ந்துவருதலை அறியாதார் யார் ? வெறுந் 
தோற்றத்தளவில் இவர் உயர்ந்த சாதியார் , இவர் தாழ்ந்த சாதி 
யார் என்று பகுத்தறிதற் குரிய அடையாளங்களை , எல்லாரை 
யும் படைத்த இறைவன் எந்த மக்களுடம்பிலும் படைத்துவை 
எதிருக்க, அவன் திருவுளக் கருத்துக்கு முற்றும்மாறாய் , ஒரு 
வர் தம்மை யுயர்ந்தவராகவும் மற்றையொருவரைத் தாழ்ந்தவ 
ராகவுந் தமது இறுமாப்பினாற் கருதிக்கொண்டு , தம்மாற் மூழ்த் 
தப்பட்டவர்க்கு அளவிறந்த கொடுமைகளைத் தொடர்பாகச் 
செய்துவருவது , அங்ஙனஞ் செய்வார் தம்மை வேரோடு அழிக் 


2 


134 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


குங் கருவியாய் வலிவேறி வருதலை அம் மறுப்புரைகாரர் அறி 
யார் கொல்லோ ! 

இனித் , தீண்டாதவர்பால் முடைநாற்றம் வீசுகின்றதெனக் 
கூவுவோர் , அவர் செய்யுங் கடுமையான தொழில்களையும் , அத் 
தொழில் மிகுதியாலும் , குளித்து முழுகித் துப்புரவா யிருக்கத் 
தக்க வசதிகளைச் சாதிக்கிறுக்கர்கள் அவர்கட்குத் தராமையா 
லும் , வறுமையால் நல்ல ஆடை உடுக்கவும் நல்ல வீடுகளில் 
இருக்கவும் இயலாமையாலும் அவர்கள் அங்ஙனம் அழுக்கேறி 
முடைநாற்றம் வீசப் பெறுகின்றார்களென்பதை அறியாததென் 
னையோ ! அவர் செய்து , தருந் தொழில்களி னுதவியாற் செல்வ 
முடையராகித் துப்புரவான ஆடைகளும் அகன்ற பெரிய இல் 
லங்களும் பெற்றுக் கொழிக்குஞ் சாதிக்கிறுக்கர்களைப் போல் , 
அவ் வேழையெளியவர்களும் இனிது வாழ்ப்பெற்றால் அவர் 
கள்பால் அந் நாற்றங் காணப்படுமோ ? விலக்கப்பட்ட வகுப் 
பாரிலிருந்து கிறித்துவ மகமதிய மதங்களுட் புகுந்து நிலையுய 
தப் பெற்றவர்க்குள் இத்தகைய முடைநாற்றங் காணப்படுகின் 
றதா ? சிறிதும் இல்லையே ! சாதிக்கிறுக்கர்கள் தாம் பயன்படுத் 
துங் கிணறுகள் குளங்கள் முதலான நீர்நிலைகளில் , அவ்வேழை 
யெளியவர்களை ஒரு குடங்கை நீரும் எடுக்கவிடாமையாலன் 
றோ , தம்மைப்போல் அவர்களுந் தக்க இடங்களில் இல்லங்க 
ளமைத்துக்கொள்ள இசையாமையாலன்றோ ஐயோ ! அவர்கள் 
எல்லாரும் அங்ஙனம் இரங்கத்தக்க நிலையிலிருந்து இன்னலுறு 
கின்றார்கள் ! இங்ஙனம் அவ் வேழை யெளியவர்கள் அருவருக் 
கப்படும் நிலையிலிருத்தற்குக் காரணர் சாதி வெறிபிடித்தவர் 
களே யாதலால் , அவ்விர்ங்கத்தக்க பயன்படுமக்களை அங்ஙனம் 
இழித்துரைத்தலினும் பெரியதொரு வன்கண்மை பிறிதில்லை 
யென்க.. 
* . இனித் , தம்மை , உயர்ந்த சாதியாராகக் கருதுஞ் சாதிச் 
செருக்கர்களாவது முடை நாற்றமின்றி நறுமணங் கமழப் பெறு 


சிவநேய அடியார் நேயங்கட்குச் சாதி தடை 


135 


கின்றார்களாவென்று சிறிது கூர்ந்து பார்மின்கள் ! காரமும் 
புளிப்பும் மிகுந்த உணவுகளை உட்கொள்ளலாலும் , வெற்றிலை 
புகையிலை முதலான தீநாற்ற மயக்கப்பொருள்களைக் குழையக் 
குழைய மெல்லுதலாலும் , புகைச் சுருட்டுப் பிடித்தலாலும் , 
மூக்குத்தூள் செலுத்துதலாலும் , இன்னும் இவைபோன்ற அரு 
வருப்பான செயல்களைச் செய்தலாலும் , மலக்குடலைத் துப்புர 
வாக வைத்துக் கொள்ளாமையாலும் பார்ப்பனர் சைவரில் எத் 
தனையோ பெயர் முடைநாற்றம் உடையவர்களா யிருக்கின்றார் 
கள் ! இவர்கள் கிட்டவரின் இவர்களின் வாயிலிருந்தும் உடம்பி 
லிருந்தும்வரும் முடைநாற்றம் பொறுக்கக்கூடியதாயில்லை . அது 
வேயுமன்றி , இவர்கள் நோய்கொண்டும் புண்கொண்டும் புழுத் 
துக் கிடக்கையிலாவது இவர்கள் பிறப்பளவில் தம்மை உயர்ந்த 
சாதியாராகப் பேசிக்கொண்டது பெரும் பிழையென் உணரக் 
கடவராக ! விலக்கப்பட்ட சாதியார் பெரும்பாலும் நோயின்றி 
வலியயாக்கை யுடையவர்களாய் எல்லார்க்கும் பயன்படுவா 
சாய் நீண்டகாலம் உயிர்வாழ்தலை புக் , தம்மை உயர்ந்த சாதியா 
சாகக் கருதிக்கொள்ளும் பார்ப்பனர் சைவர் முதலான ஏனை 
வகுப்பினரிற் பெரும்பாலார் எலும்புருக்கி ஈளை யானைக்கால் 
பித்தபாண்டு கொறுக்குப்புண் முதலான கொடுநோய்கொண்டு 
வலிவிழந்த வுடலினராய் எவர்க்கும் பயன்படாராய் விரைந்து 
மாய்தலையும் ஒப்பிட்டுக் காணுங்காற் , பிறப்பளவிற் பார்ப்பினும் 
விலக்கப்பட்ட வகுப்பாரே ஏனைப் பார்ப்பனர் சைவர் முத 
லாயினாரை விடத் தூயயாக்கை யுடையராயிருத்தல் புலனாகா 
நிற்கின்றது . இவ் வியல்புகளையெல்லாம் ஆராய்ந்து பாராமல் , 
உயர்ந்த அம் மக்களைத் தீண்டத்தகாத முடைநாற்ற முடைய 
ரென்பது எவ்வளவு பேதைமை ! அதுகிடக்க 

இனி , அம் மறுப்புரைகாரர் தீண்டாதவரைக் கோயிலி 
னுள் விடலாகா தென்பதற்குத் , திருநாளைப் போவாரென்னும் 
நந்தனார் வரலாற்றினை ஏன் மேற்கொள்ளலாகாதென்று எம்மை 


136 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


வினாவுகின்றார் . மறுப்புரைகாரரைப் போலவே சாதிவெறி 
பிடித்த கோயிற் குருக்கண்மார் அந்நாளிலும் இருந்தமையின் , 
நந்தனாரைக் கோயிலினுள் விடாதே தடுத்தனர் . எல்லாம்வல்ல 
இறைவனோ, அக் குருக்கண்மார் இழிந்தாராதலும் நந்தனார் 
உயர்ந்தாராதலுந் தேற்றுதற் பொருட்டு , நந்தனாரைத் தீயிற் 
குளிப்பித்துக் கோயிலினுட் புகுவித்தான் . தீயிற் குளித்தும் 
பழுதுபடாத தெய்வயாக்கையுடைய நந்தனார் பெருமைக்கும் , 
தீயிற்படிற் படுசாம்பராய் வெந்தொழியுங் கொழுத்த வுடலினை 
யுடைய அக் குருக்கண்மார் சிறுமைக்கும் உள்ளவேற்றுமை 
இதனால் நன்குபுலனாகின்றதன்றோ? குருக்கண்மார் நந்தனாரைக் 
கோயிலினுள் விடாது தடுத்தாற்போல , இறைவனும் அவரைத் . 
தடுத்தனனா? இல்லையே ; எப்படியாவது அவரை அதனுட் புகு 
வித்தற்கன்றோ வழிசெய்தான் . அங்ஙனம் இறைவன் அவற் 
குக் காட்டிய அருள்நிகழ்ச்சியினை மேற்கோளா யெடுத்துத் , 
தீண்டா தவ ரெனச் சாதிக்கிறுக்கர்கள் இழித்துப்பேசும் நன் 
மக்களைக் கோயிலினுள் விடுவதற்குப் பரிந்து பேசுவதே சான் 
றோர்க்குக் கடனாயிருக்க , அதற்கு மாறாய் அம்மறுப்புரைகாரர் 
தம்போற் சாதிவெறி பிடித்த அக்குருக்கண்மார் அவரிடத்துக் 
காட்டிய மருள் நிகழ்ச்சியினை மேற்கோளாயெடுக்க வேண்டு 
மெனக் கரைந்தார் . என்னே இவர்தந் தீவினை யிருந்தவாறு ! 

இவரைப் போலவே , மற்றை மக்களை இழிந்தவராகக் 
கருதி , அவர் கூட்டத்திற் சென்று வந்த தமக்குத் தீட்டுண் 
டாயிற்றெனக் கருதிய நமிநந்தியடிகள் என்னும் பார்ப்பன 
அடியார்க்குச் , சிவபிரான் அவர்கொண்ட அக் கருத்துப் பழு 
தாதல் காட்டி நல்லறிவு கொளுத்திய வரலாற்றினைப் பெரிய 
புராணத்தின்கட் பார்த்திருந்தனராயின் , அம் மறுப்புரைகாரர் 
இவ்வாறெல்லாஞ் சாதிவெறி கொண்டு அலறார் . அதுவும் 
பாராத அவர்தந் தீவினைக்கு யாம் இரங்குதலே யன்றி வேறு . 
என் செய்வம் ! 


அப்பர் முதலான சிலரின் துறவு 


இனிப் , பௌத்த சமண்மதங்கள் தமிழ்நாட்டிற் புகுந்து 
வைகிய பின்னர்த் தான் , மனைவி மக்களைத் துறந்துபோய் 
ஐயம் ஏற்றுண்டு பிழைக்கும் புறத்துறவு இந்நாட்டிலுள்ள சில 
ரால் மேற்கொள்ளப் படுவதாயிற்று என்றேம் . மற்று , அம் 
மறுப்புரைகாரரோ , அப்பர் மாணிக்கவாசகர் பட்டினத்தார் 
கொண்ட துறவு , வேதத்தைச் சார்ந்த மிருதிநூல் வழியதே 
யன்றிப் , பௌத்த சமண் வழியதன்று என்று ஏதொருசான் 
றுங் காட்டாது கூறினார் . இருக்கு எசுர் முதலான வேதகாலத் 
துப் பழக்க வழக்கங்களும் , அவ்வேதங்கட்குப் பன்னூறாண்டு 
பிற்பட்டு வந்த மிருதிநூற்கால பழக்க வழக்கங்களும் வேறு 
வேறாயிருத்தலை மறுப்புரைகாரர் சிறிதும் ஆராய்ந்துணர்ந்தவர் 
அல்லரென்பது , அவர் உரைக்கும் இப்போலி மறுப்புரையால் 
நன்கு புலனாகின்றது . இந்நூல் இன்னகாலத்தெழுந்தது , அக் 
காலத்துநிலை இன்னது , அக் காலஇயல்புக்கும் அக் காலத்தில் 
உண்டான நூலியல்புக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை யின் 
னவையென்று உணரும் வரலாற்று நூ லுணர்ச்சி ( historical 
knowledge ) மறுப்புரைகாரர் சிறிதும் உடையால்லாமையால் , 
வேதத்தோடு இயைபில்லாத மிருதியை அதனோடு , இயைபு 
படுத்தித் துணிபுரை கிளந்தார் . அறியாமைக்கு உள்ள துணிபு 
தான் என்னே ! இருக்குவேதத்தில் நுவலப்படும் முனிவரெல் 
லாரும் மனைவி மக்கள் முதலானாருடன் செல்வவளத்தோ 
டிருந்து இனிதுவாழும் மனைவாழ்க்கையினையே தாம் வழிபடு 
கடவுளர்பால் வேண்டக்கண்ட தல்லால் , அவருள் ஒருவராயி 
னும் அன்னாரைத் துறந்துறையும் வாழ்க்கையினை வேண்டக் 
காணேம் . மற்றுப் , பிற்காலத்தெழுந்த மிருதிநூல்களோ, துறவு 
மனைவி - மக்களொடு கானகத்திருந்து மேற்கொள்ளப்படும் 
வானப்பிரத்த மும் , அவரை அறத்துறந்து ஐயம் ஏற்றுண்டு 

18 


* 


138 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


திரியுஞ் சந்நியாச மும் என இருவகைப்படுமென் றுரைக்கின் 
றன . பிற் கூறப்படுஞ் சந்நியாசம் வேதநூல்களிற் சொல்லப் 
பட்டிருந்தால் , அதனை மறுப்புரைகாரர் எடுத்துக்காட்டுதலன் 
றோ செயல்வேண்டும் ? அவ்வாறு காட்டுதற்கு அங்கு ஏதும் 
இடம் இன்மையின் அதனை வாளா கூறி யொழிந்தார் . சான் 
றேதுங் காட்டாத இவரது போலி மறுப்புரை கொண்டே , 
மிருதிகாலத்துக்கு முன்னிருந்த முனிவரர்க்கு , மனைவி மக்களை 
அறத்துறந்து செல்லும் புறத்துறவு உடம்பாடாகாமை பெற் 
றாம் . பௌத்த சமண்மதங்கள் தோன்றுதற்குமுன் இத்தகைய 
புறத்துறவினை எவரும் மேற்கொண்டில ரென்பது கருத்திற் 
பதிக்கற்பாற்று . வடமொழியில் மிகச் சிறந்த முனிவரரான 
யாக்கியவற்கியருங் ‘ காத்தியாயினி , மைத்திரேயி என்னும் 
மனைவியர் இருவரை மணந்து , அவரோடொருங்கிருந்து துறவு 
நடாத்தினமை மறுப்புரைகாரர் அறியாமை இரங்கற்பாலதா 
கும் . தமிழ்நாட்டின் கண்ணே தொல்லாசிரியரான தொல் 
காப்பியனாரும் மனைவி மக்களோ டிருந்து தவம்புரியுந் துறவு 
வாழ்க்கையினையே விதந்து அருளிச்செய்தமையினையும் முன் 
னரே விளக்கிப்போந்தாம் . 

இனி , “ விடல் வேண்டும் வேண்டிய வெல்லாம் ஒருங்கு " 
என்னுந் திருக்குறளைத் தமது போலிக்கொள்கைக்கு ஒரு துணை 
யாக எடுத்துக்காட்டிய அம் மறுப்புரைகாரர் , ஆசிரியர் திரு 
வள்ளுவர் தம் மனைவியாரோடிருந்து தவமியற்றிய உண்மை 
நிகழ்ச்சியினை மறந்துவிட்ட தென்னையோ? காதலிற் சிறந்த 
இல்லாளைத் துறந்துறைதலே துறவு என்பது அவர்தங் கருத் 
தாயின் , தாம் அறிவுறுத்திய அறவுரைக்குத் தாமே மாறாக 
நடப்பரா ? ஆதலால் , “ விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ” 
என்று அவர் அருளிச்செய்த திருக்குறட் கருத்து , மறுப்புரை 
காரர் தாம் வேண்டியவாறு ஏற்றிக்கூறிய அப் புன்பொருள் 
பயப்பதன்று . பின்னை என்னையோ அதன் கருத்தெனிற் ; கூறு 


யெல்லாந் தன்னையும் பிறரை 
அப்பர் முதலான சிலரின் துறவு 139 
தும். அகலியை என்னுந் தம் மனைவியோடிருந்து தவம்புரிந்த 
கௌதம முனிவரைச் சுட்டி , 
ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்புளார் கோமான் 

இந்திரனே சாலுங் கரி என்று அவரருளிச்செய்த திருக் 
குறளால் ஆசிரியர் கருத்து இன்னதென்பது நன்கு புலனாகா 
நிற்கும் . தன்வழி நில்லாது , தாம் செல்லும் வழியே தன்னை 
ஈர்த்துச்சென்று பழிபாவங்களுட்படுப்பிக்கும் ஐம்புல அவாக் 
களே ஒருவனுக்குத் தீதுபயந்து அவன்றன் பிறவிகளைப் பெருக் 
குவதாகும் . துள்ளியோடும் புள்ளிமான் ஒன்றைக் கண்டு 
அதன் அழகை வியந்து இன்புறுவது குற்றமாகாது ; அதனழ 
கை வியந் தின்புற்ற அவ்வளவில் அமையாது அதனைக்கொன்று 
அதன் தசையை வதக்கித் தின்னவேண்டுமென் றெழும் அவா 
வே தீதுடைத்தாம் . - இங்ஙனமே ஒரு வறியவன் தனக்கு ஒரு 
நாட் கிடைத்த நல்லுணவைச் சுவைத்துண்டு இன்புற்றிருத் 
தல் குற்றமாகாது ; அந் நல்லுணவைப்போலவே எந்நாளும் 
ன்சுவை யுணவு பெறவேண்டு மெனப் பேரவாக்கொண்டு , 
அதற்கேற்ற நன்முயற்சியு மின்றித் , திருட்டுத்தொழிலால் அத 
னைப் பெற முயல்வதே தீதுடைத்தாம் . இங்ஙனமே , தன் நிலை 
யினையும் பிறர் நிலையினையும் மறந்து , எல்லா இன்பத்திற்கும் 
மேலான பேரின்பத்தைத் தரவல்லனான இறைவனையும் மறந்து , 
தன் உள்ளத்தான் வேட்கப்பட்ட பொருள் நுகர்ச்சியிலேயே 
ஒருவற்குக் கருத்து ஈடுபட்டு நிற்குமாயின் , அஃது அவற்கும் 
பிறர்க்குந் தீது பயப்பதாகவே முடியும் . அவ்வாறின்றித் 
யும் இன்பத்தில் வளரச்செய்து , இறைவன் திருவடிப் பேரின் 
பத்தில் உய்க்கும் வழியேயாம் என்னும் உணர்ச்சிவலியுடையா 
னுக்கு , ஐம்புல நுகர்ச்சி நன்மை பயப்பதேயன்றித் தீமை பய 
வாது . ஐம்புல நுகர்ச்சிகளும் அவைதமக் குரிய பொருள்க 
ளுந் தீமையே தருவனவாயின் அவற்றை இறைவன் நமக்குப் 


. 


140 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


படைத்துக் கொடானன்றோ? உழவுதொழில் செய்யும் ஒரு 
வன் தன் மகனுக்கு ஓர் அரிவாளைக் கொடுப்பது , அதனை 
அவன் நெற்றாள் அரிதற்குப் பயன்படுத்துவானென்னுங் கருத் 
துப்பற்றியே யன்றி , அதுகொண்டு அவன் மக்கள் பலரையுங் 
கடைசியிற் றன்னையும் , வெட்டி வீழ்த்திவிட வேண்டுமென் 
னுங் கருத்துப்பற்றியன்றே . அதுபோலவே , ஐம்புல நுகர்ச்சி 
களை இறைவன் நமக்குத் தந்ததும் , அவற்றை நாம் நல்வழியில் 
துய்த்தல் வேண்டு மென்னுங் கருத்துப்பற்றியே யன்றி , அவற் 
றைத் துய்த்தலாகாது , அல்லது அவற்றைத் தீயவழியிற் செலுத் 
துதல் வேண்டுமென்னுங் கருத்துப்பற்றியன்று . இவ்வுண்மை 
யினையே தெய்வத் திருமூலரும் , 
“ ஐந்தும் அடக்கு அடக்கென்பர் அறிவிலார் 
ஐந்தும் அடக்கும் அமரரும் அங்கில்லை 
ஐந்தும் அடக்கில் அசேதனமா மென்றிட்டு 

ஐந்தும் அடக்கா அறிவறிந் தேனே என்றருளிச் செய் 
தார் . ஆகவே , அகலியை மணந்து அவளோடு இன்பத் துய்த்த 
படியர்கவே தவவொழுக்கத்தில் உறைத்துநின்ற கௌதமமுனி 
வரை " ஐந்தவித்தான் " என்று ஆசிரியர்திருவள்ளுவர் உயர்த்து 
மொழிந்தது , அம் முனிவர் ஐம்புல நுகர்ச்சி வழியே தன்னுள் 
ளத்தைச் செல்லவிடாது , தன் வழியே அவற்றின் நுகர்ச்சியை 
அமைத்துவைத்த ஆற்றல்பற்றியேயா மென்பதனை அம் மறுப் 
புரைகாரர் இனியேனுந் தெளிந்து கொள்ளக் கடவராக ! 

இனித் , திருநாவுக்கரசுகள் தமதிளமைக்காலத்திற் சமண் 
நூல்களைக் கற்றுஞ் சமண் முனிவர்களொடு பழகியும் அவர் 
கைக்கொண்ட துறவொழுக்கமே சிறந்ததெனக் கருதியன்றோ, 
சிவநேயத்திற் சிறந்த தம் தமக்கையார் திலகவதியாரையும் 
ஏனைத் தமது இல்லத்தொடர்பினையும் விட்டுச் சென்று , பாழ்ங் 
கொள்கை ( நாத்திகம் ) பேசுஞ் சமண்மதம் புகுந்து தம் வாழ் 
நாளிற் பெரும்பகுதியை வறிதாக்கினர் ? இதனை , அரசுகளே 


141 


அப்பர் முதலான சிலரின் துறவு 


தாம் அருளிச்செய்த ஈன்றாளுமாய் எனக் கெந்தையுமாய் ” 
என்னுந் திருப்பாதிரிப்புலியூர்த் திருப்பதிகத்தில் , 
“ திருந்தா அமணர் தந் தீநெறிப்பட்டுத் திகைத்து முத்தி 
தருந்தாளிணைக்கே சரணம் புகுந் தேன் வரைபெடுத்த 
பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய் பாதிரிப்புலியூர் 
இருந்தாய் அடியேன் இனிப்பிறவாமல்வந் தேன்றுகொள் 

ளே என்னும் இறுதிச் செய்யுளிற் குறிப்பிட் டிருத்தல் 
காண்க . அரசுகள் தமது முதுமைக்காலத்தே மீண்டுஞ் சைவ 
சமயம் புகுந்து சிவபிரான் திருவடிக்கு ஆளான பின்னர் , இள 
மைக்காலத்தே தாம் துறவு புகுந்தது பிசகென்றும் , சைவசம 
யச்சான்றோர் இறைவன் திருவுளப்பாங்கறிந்து வகுத்தபடியே 
மனைவியோடிருந்து இன்பந் துய்த்துக்கொண்டே தவவொழுக் 
கத்தில் நிற்றலே சிறந்ததென்றும் உணர்ந்தன்றோ , வென்றி 
லேன் புலன்களைந்தும் ” என்னும் ‘ பொதுத் திருப்பதிகத் 
தின்கண் , 
“ விளைவறி விலாமையாலே வேதனைக் குழியில் ஆழ்ந்து 
களைகணும் இல்லேன் எந்தாய் , காமரங் கற்றுமில்லேன் , 
தளையவிழ் கோதைநல்லார் தங்களோடு இன்பம்எய்த 
இளையனும் அல்லேன் எந்தாய் , என்செய்வான் தோன்றி 

னேனே ” என்று அருளிச்செய்தார் . இவ்வாறாக , அப் 
பர் முதலில் மேற்கொண்ட துறவு சமண்மத வழித்தாதல் 
தெள்ளிதிற் புலப்படுவதாகவும் , அஃது அவ்வழித் தன்றென்று 
கரைந்த அம் மறுப்புரைகாரருரை பெரும் புளுகுரையாதல் 
தேர்ந்து கொள்க . 

இனி , மாணிக்கவாசகரோ அப்பரைப்போற் சமண்சமய 
மாதல் பௌத்தசமயமாதல் சிறந்ததெனக்கொண்டு அவ்விரண் 
டில் ஒன்றிற் றுறவு புகுந்தவ சல்லர் . அவர் தெய்வம் ஒன்று 
உண்டு எனத் துணிந்த காலத்தில் , ஒன்றினொன்று மாறுபட்ட 
பல சமயக்கொள்கைகளால் உள்ளங்கலங்கி , ஒன்றிலுந் துணிவு 


142 


பழந் தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


பிறவாது நின்றார் ; அப்போது சடுதியில் இறைவனே குருவடி 
விற்போந்து அவரைத் தன்வயப்படுத்திக்கொண்டான் . இஃது , 
அவரே அருளிச்செய்த போற்றித் திருவகவலில் , 
“ தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி 
முனிவிலாததோர் பொருளது கருதலும் 
ஆறுகோடி மாயாசத்திகள் 
வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின ; 
ஆத்தமானார் அயலவர் கூடி 
நாத்திகம் பேசி நாத்தழும் பேறினர் ; 
சுற்றமென்னுந் தொல்பசுக் குழாங்கள் 
பற்றி யழைத்துப் பதறினர் பெருகவும் , 
விரதமே பரமாக வேதியருஞ் 
சரதமாகவே சாத்திரங் காட்டினர் ; 
சமயவாதிகள் தத்தம் மதங்களில் 
அமைவதாக அரற்றி மலைந்தனர் ; 
மிண்டிய மாயாவாதம் என்னுஞ் 
சண்டமாருதஞ் சுழித்தடித்து ஆஅர்த்து 
உலோகாயத னெனும் ஒண்டிறற் பாம்பின் 
கலாபேதத்த கடுவிடம் எய்தி 
அதிற்பெரு மாயை எனைப்பல சூழவும் , 


மற்றோர் தெய்வங் கனவிலும் நினையாது 
அருபாத் தொருவன் அவனியில் வந்து 
குருபரனாகி யருளிய பெருமையைச் 

சிறுமையென் றிகழாதே ” எனக் கூறுடமாற்றால் தெற்றென 
விளங்கா நிற்கும் . இறைவனால் அங்ஙனம் ஆட்கொள்ளப் 
பெற்ற பின்னுஞ் , சிவபிரான் திருவடிக்கண் மெய்யன்புடைய 
ரான அவர்தம் மனைவியாரும் புதல்வியும் அவர் தம்முடனேயே 
யிருக்கப்பெற்றார் என்னும் உண்மையினை எமது மாணிக்க 


பின்னுரை 


143 


வாசகர் வரலாறுங் காலமும் என்னும் நூலில் நன்குவிளக்கி 
யிருக்கின்றேம் . எனவே , மாணிக்கவாசகர் தம் அருமை மனைவி 
யாரையும் மகளாரையும் விட்டுத் துறவு புகுந்தவரல்ல ரென் 
பது நன்கு பொப்படுதலால் , அம் மறுப்புரைகாரர் அவரை 
மிருதிவழித்தான துறவு புகுந்தவர் என்றுரைத்தது பொருந் 
தாப் பொய்யுரையாதல் கண்டுகொள்க . 

இனிப் , பட்டினத்தடிகள் புகுந்ததுறவு பண்டைச் சைவ 
சமயச் சான்றோர்க்கு உடம்பாடாகாததொன் றென்பதும் , 
அதனை அவரே பின்னருணர்ந்து அகத்துறவினையே மேலதாய்க் 
கூறினரென்பதும் முன்னரே விளக்கிப் போந்தாம் . இவ்வள 
வில் அம் மறுப்புரைகாரர் நிகழ்த்திய தடைகள் அவ்வளவுக் 
கும் விடைகள் தரப்பட்டன . இதுகிடக்க . 


பின்னுரை 


மேலெழுதிய எம்முடைய விடைகளை , அம் மறுப்புரை 
காரர் நிகழ்த்திய தடைகளோடு உடன்வைத்து நடுநின்று காண 
வல்ல மெய்யறிவினார்க்கு , எமதுரையின் மெய்ம்மையும் அவ 
ரையின் பொய்ம்மையுந் தாமே புலனாம் . அவர் தாமும் 
நடுவுநின்று நோக்குவராயின் எமதுரையே மெய்யாதல் காண் 
பர் . ஆனால் , தமதுரைப் பிழையைத் தாம் ஒப்புக்கொண்டால் 
உலகந் தம்மைப் பாராட்டாதெனக் கருதிச் , சென்ற ஐப்பசி 
ககூ -இலும் உசு - இலும் வெளிவந்த சிவநேசன் இதழில், எம 
துரையை வெற்றுரை யெனப் பழித்து உள்ளீடழிந்த பதர் 
மொழிகளையே நிறைத்திருக்கின்றார் . அவர் நிகழ்த்திய தடைக் 
ளெல்லாவற்றிர்கும் விடைகள் எமது ஞானசாகா இதழில் 
யாம் முறையாக எழுதி வருதலையும் பாராது , சித்தாந் த இத 
ழிற் பலரும் எழுதுங் கட்டுரைகட்கிடையே முழுதும் வெளி 
யிடுவியாமல் ஒரு சிறிதே வெளியிடுவித்த எமது விடையுரை 


2 


144 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


யின் முதற்பகுதியை மட்டும் பார்த்துவிட்டுத் , தாம் நிகழ்த்திய 
தடைகள் எல்லாவற்றிற்கும் யாம் விடையெழுதிற்றிலே மென் 
ஆராயாது கூறி மகிழ்ந்தார் . இனி , அவர் மீண்டுங் கூறிய 
தடைகட்கு விடைகளைச் சுருக்கிக்கூறி அவ்வளவில் இதனை 
முடிப்பாம் . 

காதலன்பு கொண்டார்க்கு அக் காதலன்பின் வழியே 
மனஞ் செல்லுமென்ற எமதுரையை மறுப்பான் புகுந்த அம் 
மறுப்புரைகாரர், விரும்பத்தக்க தொன்றனை மனமானது முத 
லிற் பற்றிய பின்னரேதான் காதல் நிகழும் , அதன்பிற் காதல் 
சென்ற வழியே மனஞ் செல்லுமென ஒன்றனையொன்று பற்று 
தல் என்னுங் குற்றம் ( அந்யோந்யாசிரயதோஷம் ) பட மொழிந் 
தார் ; என்னை ? மனத்தின்பிற் காதலுங் , காதலின் பின் மனமுஞ் 
செல்லுமென்றல் அக் குற்றமுடையதாகலி னென்பது . மனம் 
முன்னரொரு பொருளைப் பற்றினாலன்றி உணர்வு உண்டாகா 
மை யுண்மையேயாகலின் , மற்று அக்கற்றம்படாமை யுரைக்கு 
மாறு யாங்ஙனமெனிற் , காட்டுதும் . மெய் வாய் கண் மூக்குச் 
செவி யென்னும் ஐம்பொறிகளின் வாயிலானன்றி மனம் புறத் 
தே ஒரு பொருளைப் பற்றாது ; ஆகவே , அப் பொறியுணர்வு 
களைப்பற்றி நின்று மனம் ஒருபொருளைப்பற்றுகின்றுழி , அஃது 
அப் பொறியுணர்வி னளவாயே நிற்குமல்லது , அவற்றின் 
வேறாய் நின்று தான்கண்ட பொருட்குணங்களை ஆராயாது ; 
இதுகுறித்தே , உற்றறிதலாகிய ஓரறிவுமுதல் , சுவை ஒளி ஓசை 
நாற்றம் ஈறாக ஐந்தறிவு உடைய சிற்றுயிர்கட்கு ஆசிரியர் 
தொல்காப்பியனார் மனவுணர்வு கூறிற்றிலர் . ஏனை மக்களா 
வார் , அவ் வைந்தறிவுகளோடு இஃது இதனை ஒப்பது , இஃது 
இதனின் வேறாவது , இது நல்லது , இது தீயது என ஆராய்ந் 
தறியு மறிவும் உடன் உடையராகலின் அவரைச்சுட்டி மக்க 
டாமே யாறறி வுயிரே ” என்று அவர் அருளிச்செய்தார் . அற் 
றேல் ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப " 


. 


பின்னுரை 


145 


என்று ஆசிரியர் மெய்கண்டதேவர் கூறியது , ஆசிரியர் 
தொல்காப்பியனா ருரையொடு மாறுகொள்ளாதோ வெனிற் , 
கொள்ளாது ; பொறியுணர்வின் வேறாய் நில்லாது , பொறி 
வுணர்வினளவாயே நிற்பது மனத்தின் பொதுவியல்பு ஆகும் ; 
மற்றுப் , பொறிகளின் வாயிலாய் அறிந்த பொருட்பண்புகளைத் 
தான் தனிநின்று ஆராயுமாயின் அதுதான் மனத்திற்குச் சிறப் 
பியல்பு ஆகும் ; மக்களல்லாத சிற்றுயிர்களில் மனவுணர்வு 
தனித்து நில்லாது பொறிகளினளவாயே நிற்றலின் அவை மன 
வுணர்வு இல்லாதனவென்று கொள்ளப்பட்டன ; மற்று , மச்க 
ளில் அதுபொறியுணர்வுகளின் வேறாயும்நின்று ஆராய்ந்தறியுஞ் 
சிறப்பியல்பும் உடைமைபற்றி , அவர் மனவுணர்வும் உடை 
யரெனப்பட்டார் . ஆகவே , சிறப்பியல்பு காட்டாமற் பொறி 
யளவாய்நிற்கும் மனவுணர்வைச் சிற்றுயிர்கட்குத் தொல்காப் 
பியனார் கூறாமை பெரிதும் பொருத்தமாவதேயாம் . என்றா 
லும் , மனத்தின் சேர்க்கையின்றிப் பொறியுணர்வுகள் நிகழா 
மையின் , மக்கட்கும் ஏனைச்சிற்றுயிர்கட்கும் மனவுணர்வு 
உண்டென்பது தேற்றமேயாம் . இவ்வாறு மனத்தினியல்பைக் 
காண வல்லார்க்குத் , தொல்காப்பியனாருரையும் மெய்கண்ட 
தேவ ருரையுந் தம்முள் முரணாமை எளிதின் விளங்கும் . 
அதுநிற்க . 

பொறியுணர்வுகளோடொன்றாய் நிற்கும் மனத்தின்வழிச் 
சென்று கண்டகண்ட பொருள்களை யெல்லாம் விழையும் 
இயற்கையதே காமவிருப்பம் ; அங்ஙனங் கண்டவற்றிலெல் 
லாம் அவாச்செல்லாது மனத்தின் பொதுவியல்பையடக்கி , 
மிகச் சிறந்ததொரு பொருளிடத்தேமட்டும் நினைவு அழுந்தி 
அன்பு மீதூரப்பெறுவதே காதல்விருப்பமாகும் . எனவே , புல 
னுணர்வுகளின்பாற் பொதுமையின் நிற்கும் மனத்தின்வழிச் 
செல்வது உயிரின் காமவிருப்பமேயா மென்பதும் ; அங்ஙனம் 
வரைதுறையின்றி ஓடற்பாலதாகிய உயிரின் விருப்பத்தைத் 

19 


146 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


தடைசெய்து விழுமியதொரு - பொருளினிடத்தே மட்டுடம் 
உறைத்துநிற்குமாறு செய்வதே காதல் விருப்பமாமென்பதுடம் 
இனிது பெறப்படுதலிற் , காதல் மனத்தின் வழியதன்றென்னும் 
எமதுரையே பொருத்தமாதல் கண்டுகொள்க . காதற்றோற்றத் 
திற்குப் பொறியுணர்வாய்நிற்கும் மனம் வாயிலாதல் கொண்டு , 
காதலை அம்மனத்தின்வயமாய் அடக்குதலினும் அறிவின்மை 
யாவது பிறிதில்லை ; விறகிலிருந்து தோன்றுந் தீ அவ் விறகின் 
வலிக்கு அடங்கியதென்பா ருரையோடு ஒன்றாகவைத்து அம் 
மறுப்புரைகாரருரை நகையாடி விடுக்கற்பாலதாமென்றொழிக . 
5. இனிப் , பண்டைக்காலத்துத் தண்டமிழ்ச்சான்றோரெல் 
லாரும் இன்பத்துக்கே முதன்மைதந்தியற்றிய பொய்யாச் செந் 
தமிழ்ச் செய்யுள்வழக்கின் மிகுதியை யாம் எடுத்துக்காட்டி 
யிருக்கப் , பொய்ந்நூல்களாகிய புராணங்களின் விரிவையும் 
மெய்ந் நூலாகிய சிவஞானபோதத்தின் சுருக்கத்தையும் எம 
துரைக்கு உவமையாக எடுத்துக்காட்டி எம்மை இகழ்கின்றார் . 
பண்டைச் - செந்தமிழ் நூல்கள் வடமொழிப்புராணங்களைப் 
போற் - பொய்ந்நூல்களாயிருப்பினன்றோ, அவற்றை அவர் 
அவற்றிற்கு உவமையாக எடுத்துக்காட்டலாம் . பொய்ப் 
பொருள் ஒன்றுமேவிரவாத முழுமணித் தொகுதியாகிய பண் 
டைச் செந்தமிழ் இலக்கியங்களைப் , புராணப்பொய்க்குப்பை 
களோடு ஒப்புமைப்படுத்திய அம்மறுப்புரைகாரரின் பொய் 
யறிவின் பெற்றிமைக்கு அறிவுடையார் இரங்குதலே செயற் 
பாலார் . பொய்யறிவினார்க்கு மெய்யும் பொய்யாகக் காணப் 
படு மென்பதற்கு அம் மறுப்புரைகாரர் ஓரிலக்கியமாதல் 
காண்மின் ! 

இனித் , தொல்காப்பியநூல் தனக்குமுற்பட்ட இலக்கிய 
நூல்களின் அமைதியைப் பார்த்துச் செய்யப்பட்டதொரு 
பழைய நூலாகலின் , தொல்காப்பியத்தில் இன்பமும் பொரு 
ளும் அறனும் என்றுவைத்துச் சொல்லப்பட்டமுறை , ஆசிரி 


பின் னுரை 


147 


யர் தொல்காப்பியனார்க்கும் முற்பட்ட தனிச்செந்தமிழ்ச்சான் 
றோர் கொண்ட முறையேயாகும் . ஆகவே , தொல்காப்பிய 
னார் கொண்ட முறையே , செந்தமிழ்ச்சான்றோர் வழிபேணும் 
எப்மனோர் பேணுதற்குரித்தாவது . தொல்காப்பியனார்க்குப் 
பின்வந்த நூல்களில் ஆரியமொழிக் கலப்பும் பௌத்த சமண் 
கோட் கலப்புங் காணப்படுதலின் , அவை யெல்லாந் தொல் 
காப்பியம் போல் எமக்குத் தலைசிறந்த மேற்கோள்கள் ஆகா ; 
தொல்காப்பியத்தொடு மாறுகொளா இடங்களில் மட்டுமே 
ஏனைப் பின் நூல்களில் வந்தவை எம்மாற் றழுவற்பாலன , மற் 
றுத் , தொல்காப்பியத்தொடு மாறுபடு மிடங்களிலெல்லாந் , 
தொல்காப்பியமே தழுவற்பாலதன்றி ஏனைய அல்லவென்று 
துணிக ; என்னை ? தொல்காப்பித்தோடு எதிர்நிற்கவல்லது ஏது 
மேயில்லையாகலின் . தெம்வத்திருவள்ளுவருந் தொல்காப்பி 
யத்தொடு, மாறுபடாமைப் பொருட்டன்றோ, தமக்கும் பிறர்க் 
ம் இன்பத்தைத்தரும் இல்லறத்தை முன்வைத்து , அவ்வில் 
லறத்தோடொத்த துறவறத்தை அதன்பின்வைத்ததூஉம் , நூலி 
றுதியிலுங் காதலின்பத்தையே மிகுத்துக்கூறியதூஉம் என்க . 
இன்பம் பொருள் அறம் என்னும் முறையைத் தொல்காப்பி 
யத்தினின்றும் யாம் எடுத்துக்காட்டியிருக்க , ஒரு நூலிலிருந் 
தாயினும் யாம் அம்முறையை எடுத்துக்காட்டவில்லையென்ற 
அம்மறுப்புரைகாரர் பொய்த்தாவினை அறக்கடவுளே ஒறுக்கற் 
பாலதென்க . 

இனி , அம்மறுப்புரைகாரர் அறத்தை முன்வைத்துச் 
சொல்லுந் தேவாரதிருவாசகச் செந்தமிழ்மாமறைச் செய்யுட் 
கள் சிலவற்றை எடுத்துக்காட்டி , அவ்வருள் நூல்களில் அறமே 
முன்வைத்துரைக்கப் பட்டமையின் அதுவே முதன்மை 
யுடைத்தென்றார் . அந்றேல் , தேவாரதிருவாசகங்கள் தோன் 
றுதற்குப் பல்லாயிர ஆண்டுகட்கு முன்னே தோன்றி அறுதி 
யில் தமிழின் உறுதிப்பொருட்பரப்பெல்லாம் ஒருங்குகண்ட் 


1 


150 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


* 


சொல்லி மறைக்கின்றார் . இவர் வேதாகமம் எனக்கொண்ட 
வை யாவை ? இருக்கு எசுர் சாமம் அதர்வம்என்றுங் , காமிகங் 
காரணம் யோகஜம் சிந்தியம் என்றும் வழங்கும் வடமொழி 
நூல்கள் தாமா ? இந்நூல்களை வேதம் என்றும் ஆகமம் என்றும் 
வழங்கியவர்கள் யாவர் ? அவர் காலம் யாது ? அவ்வாரிய நூல் 
களிற் சொல்லப்பட்ட பொருள்கள் யாவை ? அவைகளைத் 
தழுவித் தமிழில் நூல்கள் இயற்றினார் யார் ? அவர்களிருந்த 
காலம் என்னை ? நான்கு வேதங்களும் ஒரே காலத்தனவா ? 
வெவ்வேறு காலத்தனவா ? இருபத்தெட்டாகமங்களும் அங்க 
னமே ஒருகாலத்தனவா ? வெவ்வேறு காலத்தனவா ? அரு 
ணந்திசிவாசாரியார் வேத நூல் என்றுஞ் சைவ நூலென்றுங் 
குறிப்பிட்டவை மேற்சொன்ன ஆரிய நூல்கள் தாம் என்பதற் 
குச் சான்றென்னை ? அருணந்தியார் காலம் யாது ? மறுப்புரை 
காரர் கொண்ட ஆகமங்கள் அருணந்தியார் காலத்திற்குமுன் 
னிருந்தவையென்பதற்குச் சான்றென்னை ? இருக்கு முதலிய 
வடநூல்களிற் பிரகிருதிக்கு மேற்பட்ட பன்னிரண்டுதத்துவங் 
கள் கூறப்பட்டிருக்கின்றனவா ? திருநீறும் உருத்திராக்கமுஞ் 
சிவபிரான் திருக்கோயில்களும் இருக்கு எசுர்முதலிய நூல் 
களிற் சொல்லப்பட்டிருக்கின்றனவா ? என்றற்றொடக்கத்து 
வினாக்களுக்கு விடையாக ஆராய்ந்து நிறுவற்பாலனவற்றை 
மெய்ச்சான்றுகளுடன் நிறுவினாலன்றி , அம்மறுப்புரைகாரர் 
பொறாமையுஞ் செருக்குஞ் சினமுங்கொண்டு எமக்கு மாறாய் 
வடநூல்கட்கு ஏற்றஞ் சொல்லும்உரை , சிறுமகார் கலாம் 
விளைத்து ஏசும்உரையாகவே ஒதுக்கப்பாலதென்க. இருக்கு 
முதலான ஆரிய நூல்களிற் கொலை குடி சூது வரையிறந்தகா 
மம் பொய்முதலான கொடுந்தீயொழுக்க உரைகளே நிரம்பி 
யிருத்தலையும், திருக்குறள் முதலான தெய்வச்செந்தழிழ் நூல் 
களில் அவற்றைமறுத்த நல்லொழுக்க அறிவுரைகளே நிரம்பி 
யிருத்தலையும் அம்மறுப்புரைகாரர் ஆராய்ந்துகண்டனராயின் 


| 


பின்னுரை 


151 


இங்ஙனமெல்லாம் எம்மேற் சினங்கொண்டு கூவார் . அவ் 
விருவகை நூல்கட்குமுள்ள வேறுபாடுகளை அந்நூல்களிற் 
கண்டறியமாட்டாத அவர் , மாணிக்கவாசகர் வரலாறுங்கா 
லமும் என்னும் எமது நூலிலாயினுங் கண்டறிந்து தெளியக் 
கடவராக ! மேற்சொன்ன ஆரிய நூல்களி லுள்ள குறைகளை 
எடுத்துக்காட்டுதலுந் , தமிழ் நூல்களிலுள்ள நலங்களை எடுத்து 
விரித்தலுங்குற்றமாகுமா ? களிம்பேறிய செம்பைச் செம் 
பென்றுங் , களிம்பில்லாச் சுடர்விரி பசும்பொன்னைப் பொன் 
னென்றுங் கூறுதல் குற்றமாகுமா ? செங்கல்லைச் செங்கல்லென் 
றுஞ் , செஞ்சுடர் எறிக்குஞ் செம்மணியைச் செம்மணியென் 
றுங் கூறுதல் குறையாகுமா ? உயிரைமாய்க்கும் பாம்பின் நஞ் 
சை நஞ்சென்றும் , உயிரைவளர்க்குந் தீம்பாலமிழ்தை அமிழ் 
தென்றும் மொழிதல் பழிப்பாகுமா ? இவை தம்மையெல்லாம் 
ஆராய்ந்து பாராது , தீயநஞ்சையுந் தீம்பாலையும் ஒன்றாகப் பா 
ராட்டல் வேண்டுமென்பாரோடொத்துத் , தீதுநிறைந்த ஆரிய 
நூல்களையும் , நலன்நிறைந்த தமிழ்நூல்களையும் ஒருங்குபா 
ராட்டல் வேண்டுமென்னும் அம்மறுப்புரைகாரர் , தாம் வேலை 
பார்க்கும் இடத்தில் தாம் பெறும் வெள்ளிக்காசுகளுக்கு மா 
றாக , ஓட்டுச்சல்லிகளைப் பெற்று மகிழ்ந்திருப்பரா ? பகுத்தறி 
வில்லா இவருரை சிறுமகாரானும் எள்ளி நகையாடற்பாலதா 
மென்றுணர்க . தீதுநிறைந்த ஆரிய நூல்களின் குறைகளைத் 
தாம் எடுத்துக்காட்டினமேயன்றி , நலன் நிறைந்த பன்னிரண்டு 
பழைய ஆரிய உபநிடதமறைகளை அவ்வாறு செய்தனமா ? 
அவ்வுபநிடதங்களை யாம் பாராட்டிப் பேசியிருக்தலை இவர் 
அறியாராயின் , அவ்வறியாமைக்கு யாம் என்செய்வேம்என்க . 

இனிக் , காதலின்பத்தின் வழியானன்றி இல்லறம் இனிது 
நடவாமை , 

" காதன் மடவாளுங் காதலனும் மாறின்றித் 
தீதில் ஒருகருமஞ் செய்பவே என்னும் ஆன்றோத்திரு 


. 


152 


பழந்தமிழ்க் கொள்கையே சைவசமயம் 


மொழியால் நன்குவிளங்காநிற்கவும் , திருவள்ளுவர் இல்லறவிய 
லிற் காதலின்பங் கூறிற்றிலர் என்று மறித்தும்மறித்தும் அரற் 
றுகின்றார் அம்மறுப்புரைகாரர் ; “ தெய்வந்தொழாஅள் கொழு 
நற் றொழுதெழுவா ” ளாகிய மனைவிக்குக் காதலன்பு வாய்ப் 
பினன்றி , அவள் அவனை ஒருபொருட்டாக வையாளென்பதை 
அறியமாட்டாத . அவர்க்கு அறிவுதெருட்டும் வாயி லில்லை 
யென்றுவிடுக்க . தருக்கமுறையும் ஆராய்ச்சிமுறையும் நன்கறி 
யமாட்டாத அம்மறுப்புரைகாரர் நிகழ்த்தியதடைகள் அவ்வ 
ளவும் பிழைபாடுடையனவென்பது , தமிழ் ஆரியம் ஆங்கிலம் 
என்னும் மொழிநூல்களில் உண்மையாராய்ச்சி செய்தார்க்கு 
வெள்ளிடைமலைபோல் விளங்குமாதலின் , மறுப்புரைகாரர் 
கண்டறிந்த தோல்வித்தானங்கள் அத்தனையும் அவர்க்கே உரி 
மையுடையன்வென்பது பொள்ளெனப்புலனாம் . 


" அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் 
மிகைமக்களான் மதிக்கற் பால-- நயமுணராக் 
கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்தேத்தும் 
வையார் வடித்த நூலார் 


ஓம் சிவம் . 


++ 


